நியாய வேதாந்த வித்வான்‌ 


காரப்பங்காடு வேங்கடாசாரியார்‌ 


ஸ்வாமி 


எழுதிய 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரை 


1964 


கோதா நிலையம்‌ வெளியீடு 


10, தியாகராஜபுரம்‌ காலனி, மயிலை, சென்னை - 4, 


முதற்பதிப்பு : [957 
இரண்டாம்‌ பதிப்பு : 1984 


விலை : ஏழு ரூபாய்‌ 
Price : Seven Rupees 


Printed at : 
Anantheshwara Print Packs, 
Mylapore, Madras - 600 004. 


[4] 


ஸ்ரீ: 
ஸ்ரீமதே ராமாநுஜாய நம: 


முகவுரை 


காரப்பங்காட்டில்‌ தோன்றி சென்னை மறறும காட்டின்‌ பல பகுதிகளிலும 
பல்லாயிரக்கணக்காண உபன்யாஸங்களை நிகழ்த்திப்‌ பெயர்‌ பெறறவர்‌ ஸ்ரீ ௨. வே. 
வித்வான்‌ வெங்கடாசாரியார்‌ ஸ்வாமி, க்ரந்த காலக்ஷேபங்கள்‌ மூலம்‌ அனேக 
வித்யார்த்தங்களையும்‌, பிரவசனகர்த்தாக்களையும்‌ உலகுககு உபகரித்தவர்‌. 


ஸ்ரீராமாயண உபன்யாஸத்‌ தொடரை பாத்தஸாரதி பக்த ஸபை சார்பில்‌ 
திருவல்லிக்கேணி வானமாமலை மடத்தில்‌ நிகழ்த்திய போது வெளியிடப்‌ பெறற 
விழா மலரில்‌ இந்நூல்‌ இடம்‌ பெற்றது. 


ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அவசியம்‌ ££ அறிய வேண்டிய அரத்தங்கள்‌ ?” என்று 
கூறப்பெறும்‌ அர்த்த பஞ்சகத்தை உள்ளத்தில்‌ கொண்டு ஸ்ரீராமாயணத்தை ஆராயும்‌ 
ஓர்‌ ஆய்வு நூலாக மீமாம்ஸா நியாயங்களின்‌ உதவி கொண்டு இந்நூலை ஸ்வாமி 
இயற்றியுள்ளார்‌. 


மிக்க இறைநிலை மெய்யாம்‌ உயிர்நிலை தக்கநெறி தடையாகி தொக்கியிலும்‌ 
ஊழ்வினை வாழ்வு, ஆகிய ஐந்து செம்பொருட்களும்‌ தூய தமிழ்‌ ௩டையில்‌ எழுதப்‌ 
பெற்றுள்ளது. தற்காலப்‌ போக்கைக்‌ கருத்தில்‌ கொண்டு ஸ்வாமி கால்நூற்றாண்டிற்கு 
முன்னமேயே ஸம்ப்ரதாய மணிப்பிரவாள ௩டையை விட்டு தமிழ்‌ மரபு ௩டையை 
மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாம்‌. 


ஸ்ரீராமாயணம்‌ ஸ்ரீவைஷ்ணவக்‌ கருத்துக்களுக்கு ஊற்றுக்‌ கண்ணாக விளங்கு 
வது போல்‌ ஸ்ரீராமாயண ஸாரம்‌ என்னும்‌ இந்நூல்‌ ஸ்ரீவைஷ்ணவ உபன்யாஸகர்‌ 
களுக்கு வழிகாடடியாக அமைந்துள்ளது எனலாம்‌. 


மிகமிகக குறுகிய காலத்தில்‌ இந்நூலை வெளியிடுவதற்கு முடிவு செய்தோம்‌. 
ஒருமாத காலத்திற்குள்‌ சிறப்பாக இந்நூலை அச்சிடடு கொடுத்த அனக்தேஸ்வரா 
பிரிண்ட்‌ பேக்ஸ்‌, அதிபர்‌ திரு, A. தயானந்த ராவ்‌ அவர்களுக்கு எங்களது உளங்‌ 
கனிந்த ௩ன்றியை தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 


காரப்பங்காடு ஸம்ப்ரோக்ஷண வைபவத்தை ஒட்டி இப்போது வெளிவரும்‌ 
ஸ்ரீராமாயண ஸாரம்‌ என்னும்‌ இந்நூலை ஸ்ரீவைஷ்ணவ உலகம்‌ வரவேற்கும்‌ என 
எண்ணுகிறோம்‌. 


24 - 4.284 காரப்பங்காடு வெங்கடாசாரியார்‌ குமாரர்‌ 


K. VV. சிங்கராசாரி 


முன்னுரை 


திருமகள்‌ கொழு௩கனான பரமபுருஷன்‌, ௩ம்முடைய ௩ன்மையைத்‌ திருவுள்ளம்‌ 
பற்றி, திரு அயோத்தியில்‌ திருவவதரித்து, பதினோராயிரம்‌ ஸம்வத்ஸரம்‌ இவ்வுலகில்‌ 
எழுந்தருளியிருந்த சரிதம்‌ நாம்‌ ௩ன்கு அறிந்ததேயாகும்‌, அப்பரமபுருஷன்‌ அங்ஙனம்‌ 
இராமபிரானாகத்‌ திருவவதாரம்‌ செய்தருளினபோது, அவனை அறிவிக்கும்‌ வேதமானது, 
வால்மீகி முனிவனிடமிருந்து இராமாயணமாய்த்‌ திருவவதாரம்‌ செய்ததாம்‌. இக்‌ 


கருத்தைக்‌ கொண்டுள்ள, 


“ஏஏ ரன்‌ என்‌ எனல்‌ | 
8: NAAT எாளானாாரானள |” 


வேத வேத்யே பரேபும்ஸி ஜாதே தசரதாத்மஜே | 
வேத: ப்ராசேதஸாதாஸீத்‌ ஸாக்ஷாத்‌ ராமாயணாத்மநா ॥ ?* 


என்னும்‌ முதுமொழியை ஊன்றிக்‌ காணுங்கால்‌, *இராமபிரானைப்‌ போன்று, அவ்‌ 
இராமபிரான்‌ திவ்யசரிதமான இராமாயணமும்‌ ஈமக்கு அன்புடன்‌ ஆதரிக்கத்‌ தக்க 
திவ்ய சாஸ்திரம்‌ என்பது ௩ன்கு புலனாகும்‌. “விசிஷ்டாத்வைத ஸித்தாந்தத்தை 
இவ்வுலகில்‌ ௩ன்கு பரவச்‌ செய்தவரும்‌, பூர்வாசாரியருள்‌ ௩டூுகாயக மணிபோன்று 
விளங்குபவருமான எம்பெருமானார்‌, திருமலையில்‌ ஒரு ஸம்வத்ஸரம்‌ எழுந்தருளி 
யிருந்து, திருமலைகம்பிகள்‌ ஸந்நிதியில்‌ இராமாயண விசேஷார்த்தங்களை (இராமா 
யணத்தில்‌ கூறப்‌ பெற்றுள்ள சிறந்த பொருள்களைக்‌) கேட்டருளினார்‌” என்பதே 
இவ்‌ இராமாயணத்திற்குள்ள தனிச்சிறப்பை ௩ன்கு தெரிவிக்கின்றதன்றோ ? 


“இவ்வாறு மிக்க சிறப்புள்ள இராமாயணத்தின்‌ ஸாரப்‌ பொருள்‌, பரமாத்மா, 
ஜீவாத்மா, உபேயம்‌, விரோதி, உபாயம்‌ என ஐந்தாம்‌” என்பதை இந்த “இராமாயண 
ஸாரம்‌' என்னும்‌ நூல்‌, மிக விரிவும்‌, மிகச்‌ சுருக்கமும்‌ இன்றி “விளக்கிக்‌ காட்டி 
யிருக்கிறது. இந்நூலில்‌ அமைந்துள்ள குணங்களைப்‌ பூர்வாசாரியர்களுடையனவாகவும்‌ , 
குற்றங்களை அடியேனுடையதாகவும்‌ கொண்டு பொறுத்து, ஆதரித்தருள வேணுமாய்‌ 
மஹான்களுடைய ஸந்நிதியில்‌ ஸவினயம்‌ வேண்டிக்‌ கொள்கிறேன்‌. 


திருவல்லிக்கேணி ஸ்ரீபார்த்தசாரதி பக்த ஸமாஜத்தார்‌, இந்நூலை எழுதி வெளி 
பிடுமாறு நியமித்து, இம்முகத்தால்‌ அடியேனைத்‌ தொண்டு கொண்டதற்கு அடியே 
னுடைய ஈ௩ன்றியை அன்புடன்‌ அறிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


மயிலாப்பூர்‌ 


வேங்கடாசாரியதாஸன்‌, 
12-19-57, 


(காரப்பங்காடு) 


உபய வேதாந்த வித்வான்‌ காரப்பங்காடு 
வங்கடாசாரியார்‌ ஸ்வாமி 


நாடு ந றாராறாராயராஷை ஸரஈறஹ்‌ 


அவதாரிகை 


திருமாலான பரம புருஷன்‌, தனக்கே உரித்‌ 
தான திருநாட்டில்‌ திருமகள்‌ மண்மகள்‌ 
முதலிய தேவிமர்ரோடு வீற்றிருந்து, நித்யரா 
லும்‌ முக்தராலும்‌ தொண்டு பூண்டொழுகப்‌ 
பெற்றிருப்பவனாம்‌. இங்கனம்‌ இருப்பினும்‌, 
அப்பரம புருஷன்‌ அத்திருநாட்டிலுள்ளாரைப்‌ 
போன்று, இவ்வுலகிலுள்ளாரும்‌ தன்னை அனு 
பவித்துப்‌ பேரின்பக்‌ கடலில்‌ மூழ்கிப்‌ பெருங்‌ 
களிப்புற வேண்டியிருக்க, அங்ஙனமின்றி, 
மாயா ௪சப்தப்‌ பொருளான மூலப்ரக்குதியில்‌ 
அழுந்திக்‌ கடந்து, அறிவுற்றவராகயிருப்‌ 
பினும்‌, அறிவற்ற அசேதனப்‌ பொருளோடு 
வாசியற இருத்தலைக்‌ கண்டு இரக்கமுற்றனன்‌. 
இவ்வாறு இரக்கமுற்ற எம்பெருமான்‌, இவ்‌ 
வுலகத்தாரைக்‌ கரையேற்றத்‌ திருவுள்ளம்‌ 
பற்றி, தன்னை வணங்கி வழிபட்டு உய்வு பெறு 
மாறு இவர்க்குக்‌ கண்‌ கை கால்‌ முதலிய 
உறுப்புக்களையும்‌, இவ்வுறுப்புக்களோடு கூடிய 
உடலையும்‌ தந்தருளினன்‌ ; நன்மை இமைகளை 
அறிவிக்கும்‌ ஞானக்‌ கலைகளையும்‌ நீர்மையினால்‌ 
அருள்‌ செய்தனன்‌. 


இங்ஙனம்‌ அருளப்‌ பெற்றிருப்பினும்‌, இச்‌ 
சேதனார்‌ அக்கலைகள்‌ காட்டிய வழியைப்‌ பின்‌ 
பற்றாது அவ்வுறுப்புக்களையும்‌ அவ்வுடல்களை 
யும்‌ கொண்டு, ஆற்றைக்கடக்கக்‌ கொடுத்த 
புணையைக்‌ கொண்டு அவ்வாற்றைக்‌ கடவாது 


'செய்தருளினான்‌. 


கடலிடைப்‌ புகுவாரைப்‌ போல்‌, சுவை, ஒளி, 
ஊறு, ஓசை, நாற்றம்‌ என்னும்‌ விஷயங்களில்‌ 
உழல்வராயினர்‌. 


இதைக்‌ கண்ட எம்பெருமான்‌, தன்‌ 
கட்டளை செல்லாத நாட்டில்‌ தானே சென்று, 
தன்‌ வழி வருமாறு செய்யும்‌ அரசன்‌ போன்று, 
இவ்வுலகினில்‌ எண்ணிறந்த அவதாரங்களைச்‌ 
இவ்‌ வவதாரங்களுள்‌, 
இராமாவதாரம்‌ மிகமிகச்‌ சிறந்ததாம்‌. 


இவ்விராமபிரான்‌, தன்‌ உபதேச மொழி 


களாலும்‌, ஒழுக்கங்களாலும்‌ இவ்வுலகத்‌ 
தவர்க்கு உணர்த்தின நீதிகள்‌ பல. . அத்நீதி 
களை, பின்னானார்க்கும்‌ உதவ வேண்டும்‌ 


என்னும்‌ எண்ணத்தினால்‌ நான்முகனார்‌, நூறு 
கோடி அளவினதான இராமாவதார சரிதத்‌ 
தைச்‌ செய்து, நாரதர்‌ முதலான தேவஷிரி 
களுக்கு உபதேசம்‌ செய்தருளினார்‌; அந்த 
நாரதரையே இராமநாமத்தையே ஐபித்துப்‌ 
போது போக்குபவனாகிய வால்மீகி முனிவனி 
டம்‌ அனுப்பி, அவ்விராமபிரானுடைய சரி 
குத்தை அம்முனிவனுக்கு உபதேசம்‌ செய்‌ 
வித்து, தாமும்‌ காட்சி அளித்து, இராம சரி 
குத்தை இயற்றுமாறு கட்டளையிட்டார்‌. 
இங்ஙனம்‌ அருள்‌ பெற்ற அம்முனிவனும்‌ 
ஸ்ரீராமாயணக்கைச்‌ செய்தனன்‌. 


ஸ்ரீராமாயணச்‌ சிறப்பு 


பிள்ளைலோகாசார்யர்‌, ஸ்ரீராமாயணத்தை 
“இதிஹாஸ சரேஷ்டம்‌” எனக்கொண்டாடி 
அருளிச்செய்திருக்கிறார்‌. ஆனால்‌, நாராயண 
னாகவே போற்றப்பெற்றவர்‌ வ்யாஸர்‌; இராம 
பிரானிடம்‌ சிறந்த பக்தி பெற்றிறாப்பவர்‌ 
வால்மீகி ; அவரிடம்‌ பிறந்தது பாரதம்‌; 


இவரிடம்‌ பிறந்தது இராமசரிதம்‌ ; பாரதம்‌ 
என்னும்‌ இதிஹாஸத்தை அங்ஙனம்‌ போற்றி 
அருளிச்செய்யாது, இராம சரிதத்தை “இதி 
ஹாஸ்‌ ச்ரேஷ்டம்‌” எனப்யோற்றி அருளிச்‌ 
செய்ததற்குக்‌ காரணம்‌ யாதோ? எனின்‌, 
கூறுவாம்‌ : 


“எ க ' (நாராயண கதா 
மிமாம்‌) என்று தொடங்கி, வ்யாஸர்‌, நாரா 
யணனின்‌ பரிபூர்ணாவதாரமாய்க்‌, கொண்‌ 
டாடப்பெறும்‌ கண்ணபிரானுடைய சரிதத்‌ 
தை, பாரதத்தில்‌ ஒருவாறு வெளியிட்டிருப்‌ 
பது உண்மையேயாம்‌. ஆயினும்‌, 

ஏன எளர்னனாசர்‌: gfraatmifdar: | 

எ எள எத எனா எரா: ப” 

யதா தர்மாதயச்‌ சார்த்தா: முனிவர்‌ 

யானுக£ர்த்திதா: ॥ 

ந ததா வாஸாதேவஸ்ய மஹிமாஹ்‌ 

யனுவர்ணித: | 
என்று நாரதர்‌ (பாரதத்தைச்‌ செய்து மன 
மகிழ்ச்சி சிறிதும்‌ இன்றி இருக்கும்‌) வ்யாஸரை 
நோக்கிக்‌ கூறுகன்றவாறு, அப்பாரதத்தில்‌, 
அறம்‌ பொருள்‌ இன்பங்களும்‌, அவற்றின்‌ 
ஸாதனங்களும்‌ கூறப்பெற்றிருக்கின்றன 
போன்று, கண்ணபிரானுடைய பெருமை 
கூறப்பட்டிலது. 

மேலும்‌, பூசல்‌ பட்டோலை” என்று ப்ரஸித்தி 
ஏற்படுமாறு, யுத்த சரிதத்தையே பெரும்‌ 
பாலும்‌ வெளியிட நேச்ந்திருக்கிறது; நான்‌ 
முகனார்‌ புத்திரரான நாரதர்‌, கண்ணபிரா 
னுடைய சரிதத்தை உபதேசம்‌ செய்ய, பின்பு 
வ் யாஸர்‌, ஸ்ரீபாகவதத்தைச்‌ செய்ததாக 
அங்கு சரித்ரம்‌, பாரதத்தைச்‌ செய்திருந்‌ 
தும்‌, அகக்‌ களிப்பற்றிருந்த வ்யாஸர்‌, தம்‌ 
துன்பம்‌ தருமாறு ஸ்ரீபாகவதத்தைச்‌ செய்‌ 
தார்‌ என்பதற்கு அவர்‌ திருவாக்கையே 
சான்றாகக்‌ காண்க : 


“qacRtaTaTraTafead aig | 


ள்‌ எிர்களாளா எர ஏரித்‌ பு” 
அஸ்த்கர்த்தனகாந்தாரபரிவர்த்தன 

பாம்ஸுலாம்‌ | 
வாசம்‌ செளரிகதாலாப கங்கயைவ 


புனீமஹே |॥ 


“தாரதருக்குத்‌ தந்தையாரான நான்முக 
னார்‌ பூஜிக்கப்பெறும்‌ பெருமை வால்மீகி 
முனிவனுக்கு உண்டு, நான்முகளார்‌, வால்மீகி 
முனிவனுடைய ஆசிரமத்திற்கு வந்தார்‌; 
அம்முனிவனுடைய இராமபச்தியைக்‌ கண்டு 
மனமகிழ்ச்சியுற்றார்‌ ; அம்முனிவனால்‌, இவ்வுல 
கம்‌ உய்வு பெற விரும்பினார்‌ ; அம்முனிவனைப்‌ 


பூஜிக்க விரும்பி, தம்‌ முன்னே உள்ளதோர்‌ 
ஆஸனத்தைக்‌ காட்டி, அதில்‌ அமரச்‌ சொன்‌ 
னார்‌. வால்மீகியும்‌ அவ்வாறே அதில்‌ அமர்ந்‌ 
தார்‌' என்னும்‌ வால்மீகி முனிவன்‌ பெருமை 
யைக்‌ கூறும்‌ சரிதம்‌ இங்கே காணத்தக்கது. 
எனி? ௭௭98 ஏரார்‌ எ: ॥ 


எரா எரா: எரா ப” 
வால்மீகயே மஹர்ஷயே ஸந்திதேசாஸனம்‌ 
தத | 
ப்ரஹ்மணா ஸமநுஜ்ஞா த: ஸோப்யுபாவிச 
தாஸனே ॥ 
என்னும்‌ வால்மீகியின்‌ திருவாக்கும்‌ இங்கே 
அனுபவிக்கத்தக்கது, 
மேற்கூறிய சரித்ரங்களை உற்று நோக்குங்‌ 
கால்‌, “அங்கு, பாரதத்தைச்‌ செய்த வ்யாஸ 
ருக்கே மனமகிழ்ச்சி ஏற்படவில்லை” என்பதும்‌, 
“இங்கு, இராம சரிதத்தைச்‌ செய்த வால்மீகி 
முனிவனுக்கு அங்ஙனம்‌ குறை கூறுவதற்கு 
இல்லை” என்பதும்‌ தெளிவாம்‌. 
மேலும்‌, *வேதத்தினால்‌ அறியப்படும்‌ பரம 
புருஷன்‌, சக்ரவர்த்தித்‌ திருமகனாய்‌ அவதரித்த 
வாறே, அவ்வேதம்‌, அப்பரமன்‌ கல்யாண 
குணங்களையும்‌, ஆச்சரியச்‌ செயல்களையும்‌ கூற 
வால்மீகி முனிவனிடம்‌ ஸ்ரீராமாயணமாக 
(இராமசரிதமாக) அவதரித்தது” என்னும்‌ 
கருத்தைக்‌ கொண்டுள்ள, 
“சென்ன ர ஈன்‌ ளர்‌ கமான்‌ | 
38: எரளளளிஈ எள 11” 
வேத வேத்யே பரே பும்ஸி ஜாதே தசரதாத்‌ 
மஜே | 
வேத: ப்ராசேதஸா தாஸீத்‌ ஸாக்ஷாத்‌ ராமா 
யணாத்மநா ॥ 
என்னும்‌ ஸ்காந்த வசனத்தை அனுபவிக்குங்‌ 
கால்‌, இவ்விராம சரிதத்தின்‌ வேதத்‌ தன்மை 
யும்‌ நன்கு புலனாம்‌. 
அன்றியும்‌, 
பட்டர்‌, 


ஆழ்வான்‌ திருக்குமாரரான 
ஸஹஸ்ரநாம பாஷ்யத்தில்‌ 
TTT TTT | (ஸ்ரீமத்ராமா 
யணவன்‌ மஹாபாரதம்‌ சரணம்‌ ) என்று அரு 
ளிச்‌ செய்திருக்கிறார்‌. இவ்‌ வாக்கியத்தில்‌, 
பாரதப்‌ பெருமையைக்‌ கூறும்போது இராமா 
யணத்தை எடுத்துக்‌ காட்டாகக்‌ காட்டியிருப்‌ 
பது காணத்‌ தக்கதாம்‌. 


ஸ்ரீராமாயண 


இவ்வாறு கிறப்புற்றிருக்கும்‌ இராமாயணத்‌ 
தில்‌ தேறிய ஸாரப்பொருள்‌ பல உண்டு. எம்‌ 
பெருமானார்‌, திருமலையில்‌ எழுந்தருளியிருந்து 
“இருமலை “நம்பியிடம்‌ ஸ்ரீராமாயணம்‌ கேட்‌ 
டருளினார்‌ என்பதே இதற்குத்‌ தக்க சான்றும்‌. 
{அடைய வேண்டி௰) பரமாத்மா, (அடைகிற 
வனாகிய) ஜீவாத்மா, .(பரமனை அடைவதன்‌) 
பலம்‌, (அவனை). அடையவொட்டாது தடை 
செய்யும்‌) விரோதி, (அவனை அடைவதற்கான) 
உபாயம்‌, என ஸாரப்பொருள்‌ ஐந்து 


ஏன எனக SICA எனன: | 
சாரார்‌ கள்‌ என்‌: எனா எர (என்ன்‌ ௭ 
ஏர எள ஏகா: Ff TTT: ப 
ப்ராப்யஸ்ய.ப்ரஹ்மணோரூபம்‌ ப்ராப்துச்ச 
ப்ரத்யகாத்மந: | 
ப்ராப்த்யுபாயம்‌ பலம்‌ ப்ராப்தே: ததா 
ப்ராப்தி விரோதிச 
வதந்தி ஸகலா வேதா: ஸேதிஹாஸ 
புராணகா: ॥ 


என்னும்‌ வசனம்‌ இங்குக்‌ காணத்‌ தக்கது. 


இவ்வசனத்தின்‌ கருத்து -- “* இதிஹாலம்‌, 
புராணம்‌ ஆகிய இவற்றோடு கூடிய வேதங்கள்‌ 
மேற்கூறிய ஐந்து பொருளையும்‌ கூறுகின்றன” * 
என்பதாம்‌. 


மேற்கூறிய ஐம்பொருளையும்‌ வேறு வழி 
யாக நாம்‌ அறியலாகாதோ ? இதிஹாஸத்‌ 
தின்‌ உதவியைக்‌ கொண்டுதான்‌ அறிதல்‌ 
வேண்டுமோ? அவசியமானால்‌, அவ்விதிஹா 
ஸம்‌ தான்‌ எவ்வாறு இயம்புகின்றதோ ? 
எனின்‌, விரித்துக்‌ கூறுவாம்‌ : 


கண்‌ முதலிய வெளி இந்திரியங்களையும்‌ மன 
மாகிய உள்ளிந்திரியத்தையும்‌ ப்ரத்யக்ஷம்‌ 
என்பர்‌. இதனால்‌, பரமாத்மா முதலிய 
பொருளை அறிய இயலாது. இந்திரியத்தினால்‌ 
அறியப்பெறும்‌ இரண்டு பொருள்களுள்‌, ஓன்‌ 
றைவிட்டு ஒன்று பிரியாமல்‌ இருக்கும்‌ நிலைமை 
யைக்‌ கொண்டு, ஒன்றைக்‌ காணாத இடத்தும்‌ 
கண்ட ஒன்றினால்‌ காணாத மற்றொன்றை அறி 
கைக்கு உறுப்பான யுக்தியை அனுமானம்‌ 
என்று கூறுவர்‌. புகையைக்கண்டு அப்புகை 


3 
ஸாரப்பொருள்‌ 


யினால்‌ காணாத நெருப்பை ஊஹித்து அறி 
இரோம்‌ அல்லவா 2 இவ்வனுமானமும்‌, மேற்‌ 
கூறிய ஐம்பொருளையும்‌ அறிதற்குப்‌ | பயன்‌ 
படாது. ஒருவகைக்‌ குற்றமும்‌ இன்றி இருப்ப 
தும்‌, என்றும்‌ உள்ளதுமான வேதத்தினால்‌ 
-தான்‌ அறியலாம்‌. அவ்வேதமும்‌, தெளிவாக 
எடுத்து. உரைக்கும்‌ வண்ணத்தில்‌ அமைத்‌ 
திலது, ஆதலின்‌, இதிஹாஸத்தின்‌ உதவி 
அவசியமாம்‌. இவ்வுதவி அவசியம்‌ என்னும்‌ 
இவ்விஷயத்தை வால்மீகி முனிவன்‌ பின்‌ 
குறிக்கப்பெறும்‌ ச்லோகத்தினால்‌ வெளியிட்டு 
இருக்கின்‌ றனன்‌. 


ஏ ஏ Marfan எச aay afefaftoat | 
விளாச எனன TY: பட்‌ 
ஸ து மேதாவிநெள த்ருஷ்ட்வா வேதேஷு 
பரிநிஷ்டிதெள: | 


வேதோபப்ரும்ஹணார்த்தாய தாவக்ராஹ்யத 
ப்ரபு: ॥ 


இதின்‌ கருத்தைச்‌ சிறிது விரித்துக்‌ கூறு 
வாம்‌: “வால்மீகி முனிவன்‌ நான்முகனார்‌ 
கட்டளையைப்‌ பின்சென்று, இராமாயணத்‌ 
தைச்‌ செய்தபின்‌, ““இவ்விராம சரிதத்தைப்‌ 
பாட வல்லவன்‌ எவனோ? யான்‌ அறியேன்‌; 
எம்பெருமான்‌! நீயே அவனை எனக்கு அருள 
வேண்டும்‌” என்று அப்பரமனைச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருந்தனன்‌. அக்காலத்தில்‌ முனி 
வேஷம்‌ பூண்ட குசலவர்‌ அம்முனிவன்‌- திரு 
வடிகளைப்‌ பணிந்து நின்றனர்‌. அம்முனிவனோ, 
மிகச்‌ சிறந்த புத்தி பெற்றிருப்பவரும்‌, ருக்‌ 
வேதம்‌ முதலிய நான்கு வேதங்களையும்‌, மற்ற 
நூல்களையும்‌ நன்கு ஓதி உணர்ந்தவருமான 
அக்குசலவர்களைக்‌ கண்டு களித்து, வேதோப 
ப்ரும்ஹணமாகிய இராம சரிதத்தை அவர்‌ 
களுக்கு உபதேசம்‌ செய்தனன்‌”! 


“வேதோப ப்ரும்ஹணம்‌ * என்பதற்குக்‌ 
கருத்து யாதோ? எனின்‌, கூறுவாம்‌: எங்ஙனம்‌ 
இருபத்து நாலாயிரம்‌ ச்லோகங்கள்‌ கொண் 
டுள்ள இராமாயணத்தில்‌ சில பகுதிகளை மட்‌ 
டும்‌ கற்றுணர்ந்தோர்க்கு அந்த இராமாய 
ணத்தின்‌ கருத்து அறுதியிட இயலாதோ, அங்‌ 
ஙனமே, பலடளைகள்‌ கொண்டுள்ள வேதத்தி 


4 


லும்‌ சில கிளைகளை மட்டும்‌ ஒதி உணர்ந்‌ 
தோர்க்கு அந்த வேதத்தின்‌ கருத்து அறுதி 
யிட இயலாது. அறிவிலிகளான நாம்‌ வேதம்‌ 
முழுவதும்‌ ஒதி உணர இயலாது. ஆதலின்‌, 
மிக நெடுனெ காலத்தில்‌ பரமபுருஷனை 
வணங்கி வழிபட்டு உள்ளத்‌ தூய்மை பெற்‌ 
இருக்கும்‌ மஹான்களுக்சே அந்த வேதமும்‌, 
அதின்‌ உண்மைக்‌: கருத்தும்‌ நன்கு புலனாகும்‌. 
அன்னாரே, அந்த உண்மைக்‌ கருத்தை உள்ள 
படி அறுதியிட்டு, அக்கருத்தைத்‌ தெளிவாகத்‌ 
தெரிவிக்கும்‌ நூலை இயற்ற இயலும்‌. “அன்னா 
குள்‌ வால்மீகி முனிவனும்‌ ஒருவன்‌”; “அங்‌ 
நனம்‌ வேதக்‌ கருத்தைத்‌ தெளிவாகத்‌ தெரி 
விக்கும்‌ நூல்களுள்‌, இராமாயணமும்‌ ஒன்று”* 
என்னில்‌, இவை புகழமுரையாமோ2 ஆகா 
தன்றோ ? இவற்றால்‌, ** வேதக்‌ கருத்தைத்‌ 
தெளிவாகத்‌ தெரிவிக்கும்‌ நரல்‌ உபப்ரும்‌ 


ஹணம்‌'” என்பது நன்கு விளங்குகின்ற 
தன்றோ? 
இங்கு, ' ஏவினார்‌ - எஸ்ரா 


வணர னர்‌: ; Sade ATT எனற 
எ (எரி என்னா ஏன: 


வேதாக்தமும்‌ 


வேதம்‌, பரமாத்மாவை எங்ஙனம்‌ கூறுகின்‌ 
அது? என்னில்‌, சிறிது விவரித்துச்‌ செப்புவாம்‌: 
வ்யாஸர்‌, உபநிஷத்துக்களில்‌ அமைந்துள்ள 
காரண வாக்கியங்களினால்‌ பரமபுருஷனை 
தன்கு உணரலாம்‌ என்கிறார்‌. 


கண்‌ முதலிய வெளியிந்திரியங்களால்‌ 
காணப்‌ பெறும்‌ இப்பிரபஞ்சத்திற்கு எது 
காரணமோ, அப்பொருளே பரமாத்மா” 
எனப்படும்‌. “ஏளி ஏ ஊர ஏளன என்‌ ” 
எனக “(யதோவா இமானி பூதானி ஜாயந்‌ 
தே தத்ப்ரஹ்ம) என்னும்‌ வாக்கியத்தைக்‌ 
காண்க. 


சங்கை : ஆனால்‌, உபநிஷத்துக்களில்‌ 
காரண வாக்கியங்கள்‌ பல உண்டு. அவற்றுள்‌ 
ஒரு வாக்கியம்‌ போன்று, மற்றொரு வாக்கியம்‌ 


(“வேதோபப்ரும்ஹணார்த்தாய--வேதோப 
ப்ரும்ணரூப ஸ்வக்ரந்த படனாயேத்யர்த்த: ; 


உபப்ருஹம்ணம்‌ நாம்‌ நாநாசாகானுஸாரேண 


நிர்ணீத வேதார்த்த ப்ரதிபா'தகோ கீரந்த:) 
என்னும்‌ கோவிந்த ராஜீய வ்யாக்யான வாக்‌ 
இயங்களும்‌, “ஏபள்ச எ ஏளன [48- 
கணா (உபப்ரும்ஹணம்‌ ௪ ச்ருதிப்ரதிபந்‌ 
நார்த்த விசதீகரணம்‌) என்னும்‌ எம்பெரு. 
மானாருடைய திருவாக்கும்‌ அனுபவிக்கத்‌ 
தக்கவை, 


[பதப்‌ பொருளைச்‌ சொல்வது எதுவோ, அது 
உபப்ரும்ஹணம்‌ என்று சிலர்‌ கூறுவர்‌. இங்‌ 
ஙனம்‌ கூறுவதற்கு ஆதாரத்தைக்‌ காணப்‌ 
பெற்றிலோம்‌. மேற்கூறிய ஆதாரங்களுள்‌ 
அமைந்துள்ள ““நிர்ணீதார்த்த ப்ரதிபாதகோ 
க்ரந்த:'* ச்ருதிப்ரதிபந்நார்த்த விசத்கரணம்‌” 
என்னும்‌ வாக்கியங்களைக்‌ காண்க.] 


இனி, வேதத்தில்‌ கூறப்பட்டுள்ள பரமாத்‌ 
மா முதலிய ஐம்பொருளையும்‌ இராமாயணத்‌ 
தில்‌ காண்போம்‌. 


பரமாத்மாவும்‌ 


காரணப்‌ பொருளைக்‌ குறிக்காமல்‌ முரண்பாடு 
தோன்றக்‌ கூறியிருத்தலை நாம்‌ காணலாம்‌. 
எடுத்துக்காட்டாக “ நதமா 7 
(ஹிரண்யகர்ப்பஸ்ஸமவர்த்ததாக்ரே) “எ 8௭ 
எ எ ௭௭ [௭80௭ 8௭௭: நஸத்‌ நசாஸத்‌ சிவ 
ஏவ கேவல:) “ ரகரஜ்‌ ஈர ஏவி ” 
(ஏகோ ஹவை நாராயண ஆஸீத்‌) என்னும்‌. 
வாக்கியங்களை எடுத்து நோக்கினால்‌, ஒரு. 
பொருள்‌ காரணப்‌ பொருளாகக்‌ கூறப்‌ பெற்‌ 
றிராமல்‌ அந்த அந்த வாக்கியத்தில்‌ வெவ்‌ 
வேறு பொருள்‌ (பிரமனும்‌, சிவனும்‌ நாரா 
யணனும்‌) காரணப்‌ பொருளாக முரண்பாடு 
தோன்றுமாறு குறிக்கப்‌ பெற்றிருப்பது புலப்‌ 
படுகின்றதன்றோ! இங்ஙனம்‌ இருக்க, ஒன்றே 
காரணப்‌ பொருள்‌; அப்பொருள்‌ நாராயண 
னே என்பதை நாம்‌ அறுதியிடுவது யாங்ஙனம்‌? 
என்னும்‌ ஐயம்‌ இங்கு உண்டாகலாம்‌. 


வேத வாக்கியங்களைக்கொண்டு பரமனை 
அறியுங்கால்‌, இவ்வாறான க்லேசம்‌ உண்டா 
வது உண்மையே. இங்கனம்‌ க்லேசம்‌ பெற்‌ 
றிருப்போர்க்கு மனத்தெளிவுக்கு இடம்‌ 
இல்லை. “வேதம்‌ தெளிவாக எடுத்து உரைக்‌ 
கும்‌ வண்ணத்தில்‌ அமைந்திலது” என்று நாம்‌ 
முன்னமே கூறியிருந்தோமே அஃது. இப்போது 
எண்ணத்‌ தகுந்தது. இக்லேசம்‌ தீருவதற்கு 
வ்யாஸர்‌ செய்த மீமாம்ஸா சாஸ்திரம்‌ ஒரு 
வழியினால்‌ உதவி புரிகின்றது. வால்மீகி முனி 
வன்‌ இயற்றிய இராமாயணமோ, வேடொரு 
வழியினால்‌ உதவி செய்கின்றது. இவற்றுள்‌ 
மீமாம்ஸா சாஸ்திரம்‌ செய்யும்‌ உதவியை 
முதலில்‌ சுருக்கமாகக்‌ காண்போம்‌ : 


மீமாம்ஸா சாஸ்திரமாவது _ வேத 
ஆராய்ச்சி செய்யும்‌ நூலாகும்‌. இவ்வா 
ராய்ச்சி முறையை, மேற்கூறிய உபநிஷத்‌ 


வாக்கியங்களில்‌ பின்வருமாறு நாம்‌ அறிய 
லாம்‌ : 


“ஹிரண்ய கர்ப்ப :'' என்னும்‌ முதல்‌ வாக்‌ 
இயம்‌, “எல்லாம்‌ அழிந்த காலத்து, பிரமன்‌ 
இருந்தான்‌” என்னும்‌ கருத்தையும்‌, *தஸத்‌ 
நசாஸத்‌”*' என்னும்‌ இரண்டாம்‌ வாக்கியம்‌, 
“ஸத்தும்‌ அஸத்தும்‌ அக்காலத்தில்‌ இல்லை ; 
சிவன்‌ இருந்தான்‌ ** என்னும்‌ கருத்தையும்‌ 
“ஏகோ ஹவை தநாராயண: என்னும்‌ மூன்‌ 
ரம்‌ வாக்கியம்‌, “அச்சமயத்தில்‌ நாராயணன்‌ 


இருந்தான்‌” என்னும்‌ கருத்தையும்‌ கொண் 
டுள்ளன. ஆனால்‌, முதல்‌ இரண்டு வாக்கியங்‌ 


களில்‌ பிரமன்‌ இருந்தான்‌; சிவன்‌ இருந்தான்‌ 
என்று தெளிவாகத்‌ தெரிகிறது போல்‌, “நாரா 
யணன்‌ இல்லை” என்பது தெரிகிறதா? இங்கு 
இது முக்கியமாய்‌ நோக்கத்தக்கது. 


ண்ண எக எனி எ ணா எனன: 


(ஏகோஹவை நாராயண ஆஸீத்‌ நப்ரஹ்மா 
நேசான:) என்னும்‌ மூன்றாம்‌ வாக்கியத்தில்‌ 


இராமாயணமும்‌ 
“சக்ரவர்த்தித்‌ திருமகன்‌ ஸீதாபிராட்டி 
யைத்‌ திருமணம்‌ புரிந்துகொண்டு அப்‌ 
பிராட்டியுடனும்‌, சுற்றத்தாருடனும்‌, பரி 


வாரங்களூடனும்‌ திரு அயோத்திக்கு எழுந்‌ 
குருளும்போது, வழியில்‌, பரசுராமன்‌ வந்து 


நாராயணன்‌ அக்காலத்தல இருந்தான்‌ ** 
என்பது எங்ஙனம்‌ தெளிவாகத்‌ தெரிகின்ற 
தோ, அங்ஙனமே “அக்காலத்தில்‌ பிரமனும்‌ 
இல்லை; சிவனும்‌ இல்ல” என்பதும்‌ தெளி 
வாகத்‌ தெரிகிறதல்லவா? 


இதனால்‌ என்ன தேறிற்று என்னில்‌, கூறு 
வாம்‌ : மேற்கூறிய மூன்று வாக்கியங்களுக்கும்‌ 
முரண்பாடு சிறிதும்‌ இன்றி, கருத்தைக்‌ 
கொள்வது சிறந்த முறையாகும்‌. முதல்‌ 
இரண்டு வாக்கியங்களுக்கும்‌ “எல்லாம்‌ அழிந்த 
காலத்து, பிரமன மாகுதிரம்‌ இருந்தான்‌; 
அல்லது சிவன்‌ மாத்திரம்‌ இருந்தான்‌; வேறு 
ஒரு பொருளும்‌ இல்லை” என்னும்‌ கருத்தைக்‌ 
கொண்டால்‌, “ஏகேோ ஹவை நாராயண 
அஸீத்‌ . ' என்னும்‌ வாக்கியம்‌ சேருமோ? 
சேரா தன்றோ? “ஏகோ ஹவை” என்னும்‌ வாக்‌ 
கியம்‌ தெளிவாகக்‌ கூறுகின்றவாறு, ““எல்லாம்‌ 
அழிநத காலத்தில்‌ நாராயணன்‌ மாத்திரம்‌ 
இருந்தான்‌ மற்றொன்றும்‌ இல்லை'' என்னும்‌ 
கருத்தைக்‌ கொண்டாலோ, முதல்‌ இரண்டு 
வாக்கியங்களும்‌ பொருந்தும்‌ என்று கூறவும்‌ 
வேண்டுமோ? வேண்டாமன்றோ 2 “ஏனைய 
பொருள்‌ அழிந்த காலத்து, பிரமனோ சிவனோ 
இருந்ததாகவும்‌, அப்பிரமனும்‌ சிவனும்‌ 
அழிந்த காலத்தும்‌ அழிவில்லாத நாராயண 
னே இருந்ததாகவும, முதல்‌ இரண்டு வாக்கி 
யங்களும்‌, ஊன்றும்‌ வாக்கியமும்‌ முறையே 
அறிவிக்கின்றன” என்று கூறும்போது, முரண்‌ 
பாடு சிறிதும்‌ இல்லையன்றோ ? இவ்வாறு 
ஆராய்ந்து வேதக்‌ கருத்தை அறுதியிடும்‌ 
நூலே வ்யாஸர்‌ செய்த மீமாம்ஸா சாஸ்திர 
மாம்‌. இநத சாஸ்திர உதவியைக கொண்டு 
வேதக்‌ கருத்தை நாம்‌ நன்கு காணலாம்‌. 
ஆயினும்‌, மேதாவிகளுக்கே இது கூடும்‌. 
இராமாயணம்‌ செய்யும்‌ உதவியை இனிக்‌ 
காண்போம்‌ : 


பரமாத்மாவும்‌ 


குறுக்கிட்டு, தன்‌ வில்லை வாங்கி நாணேற்று 
மாறு அச்சக்ரவர்த்தித்‌ திருமகனை வேண்டிக்‌ 
கொண்டனன்‌!” என்பது வரலாறு, பரசு 
ராமன்‌ கையில்‌ இருந்த அவ்வில்லின்‌ பெருமை 
பின்வருமாறு :-— 


“௭186 Jd TH ஏர: ரான | 
எள்‌ கண TET UT [னன ப 


aT ஏ சோனா?! ரா எனு | 
ரகக எனி TTT ப 


எரா [எனா சேரர்‌ ௭1௭6: | 
(எ TAIT என்‌: என௭ர்‌ aT: | 


(“94 ர என சா எலா | 
(ககன far ரரி: ப 


ஈன ஏ ஏர்‌ எச்‌ ஏரா | 
EAI Raia: ஈளின fama: ப 


சள WATT எரர்‌; எரர்‌: | 
எர எள்‌ ௭௭ எசளி்‌ எள்‌ ப 


fT FETT Aa fT: | 
afer WITT favor சோனா 11” 


[ததிதம்‌ வைஷ்ணவம்‌ ராம தனு: பரம 
பாஸ்வரம்‌ | 
ஸமானஸாரம்‌ காகுத்ஸ்த ரெளத்ரேணதனு 
ஷாத்விதம்‌ ॥ 
ததாது தேவதாஸ்ஸர்வா: ப்ருச்சந்தி 
ஸ்மபிதாமஹம்‌ | 
சிதிகண்டஸ்ய விஷ்ணோச்ச பலாபல$நிரீக்ஷயஈ || 
அபிப்ராயந்து விஜ்ஞாய தேவதாநாம்‌ 
பிதாமஹ. | 
விரோதம்‌ ஜனயாமாஸ தயோ: ஸத்யவ 
தாம்வர: | 


விரோதே து மஹத்யுத்தம்‌ அபவத்‌ ரோமஹர்‌ 
ஷணம்‌ | 
சிதிகண்டஸ்ய விஷ்ணோச்ச பரஸ்பரஜி 
கஷ்ணோ: | 
ததா து ஜரும்பிதம்‌ சைவம்‌ தனுர்பீம 
பராக்ரமம்‌ | 
ஹுங்காரேண மஹாதேவ: ஸ்தம்பிதோதத்ரி 
லோசன: ॥ 
தேவை ஸ்ததா ஸமாகம்ய ஸர்ஷிஸங்கை: 
ஸசாரணை: | 
யாககெள ப்ரசமம்‌ தத்ர ஐக்மது: தெள 
ஸுரோத்‌ தமெள ॥ 


ஜ்ரும்பிதம்‌ தத்‌ தனுர்‌ த்ருஷ்ட்வா சைவம்‌ 
விஷ்ணு பராக்ரமை: | 

அதிகம்‌ மேனிரேவிஷ்ணும்‌ தேவா; ஸர்ஷி 
கணாஸ்‌ ததா] 


இவற்றின்‌ கருத்து - **இந்த வில்‌ விஷ்ணுவி 
னுடையது. முன்‌, எம்பெருமானுடைய வரா 
ஹாவதாரச்‌ செயலை பிரமனிடம்‌ கேட்டு, 
அவ்வெம்பெருமானுடைய மேன்மையை 
உணர்ந்திருந்த எல்லாத்‌ தேவர்களும்‌, சிவன்‌ 
த்ரிபுர ஸம்ஹாரம்‌ செய்தபின்‌ சிவனுடைய 
வும்‌ விஷ்ணுவினுடையவும்‌ பலாபலத்தைக்‌ 
காணக்‌ கருதி, (யாருடைய வலிமை மிகச்‌ 
சிறந்தது” என்று நான்முகனைக்‌ கேட்க அந்‌ 
நான்முகன்‌, சிவனுக்கும்‌ விஷ்ணுவுக்கும்‌ 
விரோதத்தை விளைவிக்க, அவ்விருவரும்‌ 
கோரமான யுத்தம்‌ செய்ய, அப்போது விஷ்‌ 
ணுவினுடைய ஹும்‌ என்னும்‌ ஓசையினால்‌ 
சிவனுடைய வில்லும்‌, சிவனும்‌ பங்கம்‌ 
அடைய, “இனிப்‌ போர்‌ நிகழ வேண்டாம்‌” 
எனத்‌ தேவர்கள்‌ வேண்டிக்‌ கொளள, அவ்‌ 
விருவரும்‌ சமனம்‌ அடைய, விஷ்ணுவின்‌ 
விக்ரெமத்தினால்‌, சிவனும்‌ சிவனது வில்லும்‌ 
பங்கம்‌ பெற்றதைக்‌ கண்கூடாகக்‌ கண்ட 
முனிவர்களும தேவர்களும்‌ விஷ்ணுவைச்‌ 
சிறந்த தெய்வமாக அறுதியிட்டனர்‌”' என்பது. 


மேலும்‌, திருவடி இராவணன்‌ முன்னிலையில்‌ 
இராமபிரானுடைய மேன்மையைக்‌ கூறு 
மிடத்துத்‌ தென்படும்‌ வார்த்தை 
எலா Fad: wT afraid: fagT- 
ஈசா | 
ரகர: ஏராள எர எ எண: 
gfa எர ப 
[ப்ரஹ்மா ஸ்வயம்பூ: சதுரா னனோேவா ருத்ரஸ்‌ 
த்ரிநேத்ர: த்ரிபுராந்தகோவா | 
இந்த்ரோ மஹேந்த்ர: ஸுரநாயகோவா 
த்ராதும்‌ நசக்தா யுதி ராமவத்யம்‌ | ] 
இதின்‌ கருத்து-'“சிறந்த செல்வம்‌ பெற்றி 
ருப்பவனும்‌, வ்ருத்ரன்‌ என்னும்‌ அஸுரனைக்‌ 


கொன்றொழித்தவனும்‌, முப்பத்து முக்கோடி 
தேவதைகளைத்‌ துணையாய்க்‌ கொண்டிருப்ப 


“வனுமான இந்திரனும்‌, இந்த இந்திரனுக்கும்‌ 
மேலானவனும்‌ ப்ரளய காலத்தில்‌ ப்ரஜை 
களை அழச்‌ செய்பவனும்‌ காமனை நெற்றிக்‌ 
கண்ணால்‌ எரித்தவனும்‌ த்ரிபுராந்தகனுமான 
சிவனும்‌, இச்சிவனுக்கும்‌ தத்தையானவனும்‌ 
ஏனையோரைப்‌ போல்‌ பிறவாதவனும்‌ நான்கு 
முகங்களை உடையவனுமான பிரமனும்‌, 
தனித்தனியாகவோ, ஒன்று சேர்ந்தோ 
இராமபிரானுடைய சீற்றத்துக்கு இலக்காய்‌ 
வதம்‌ செய்யத்தகுந்தவனைக்‌ காக்க சக்தியற்ற 
வராம்‌”” என்பது. 


மேற்‌ கூறியவாறு, தேவதைகளை (இரக்க 
ராக விளங்குகின்றவரை)க்‌ கழித்துப்‌ பேசும்‌ 
வார்த்தையில்‌, “நாராயணனும்‌ சக்தியற்ற 
வன்‌?” என்று குறிக்கப்‌ பெற்றிலது. இதனால்‌, 


“: இராமபிரான்‌ நாராயணனே *? என்னும்‌ 
உண்மை யார்க்கும்‌ கூறுமலேயே நன்கு 
விளங்குகின்ற தன்றோ? 


அன்றியும்‌, இராமபிரானால்‌ கொலையுண்டு 
கிடக்கும்‌ இராவணனைக்‌ கண்டு, நெஞ்சழிந்து, 
புலம்பிப்‌ பேசும்‌ மண்டோதரி, ஒருவாறு 
தெளிந்து, அந்த இராமபிரானுடைய மேன்‌ 
மையைப்‌ பின்வருமாறு பேசியிருக்கிறாள்‌: 


இராமபிரானே ! ““இனியறிந்தேன்‌ ஈசற்கும்‌ 
நான்முகற்கும்‌ தெய்வம்‌, இனியறிந்தேன்‌ எம்‌ 
பெருமானுன்னை”” என்று பெரியோர்‌ அருளிச்‌ 
செய்தது போன்று, இத்தனை போதும்‌ உன்னை 
அறிந்திலேன்‌; இப்போது அறிந்தேன்‌ என்றாள்‌ 
மண்டோ தரி. 


இதைத்‌ திருச்செவியேற்ற இராமபிரான்‌, 
“நீ என்னை அறிந்தவாறு எங்ஙனே??? என்ன, 
திருநாட்டில்‌ திருவாழி, திருச்சங்கு, திருத்‌ 
தண்டு இவற்றைத்‌ திருக்கைகளில்‌ ஏந்தியும்‌, 
திருமறுவைத்‌ திருமார்பில்‌ சின்னமாகப்‌ பெற்‌ 
றும்‌, திருமகளோடு என்றும்‌ வாழ்பவனாகிய 
திருமால்‌ நீ என்றாள்‌. 


“திருமாலாகிய நாம்‌ திருநாட்டை விட்‌ 
டிட்டு இவ்வுலகில்‌ வரக்காரணம்‌ யாதோ?” 
என்று சக்ரவர்த்தித்‌ திருமகன்‌ திரும்பவும்‌ 
வினவினான்‌. எல்லா உலகங்களிலும்‌ உள்ள 
எல்லா உயிர்களுக்கும்‌ நன்மையைச்‌ செய்யத்‌ 


திருவுள்ளம்‌ கொண்டு, மானிட வடிவத்துடன்‌ 
திருவவதாரம்‌ செய்து, உலகத்திற்கே கண்ட 
கனாகிய இராவணனைக்‌ கொல்ல வந்தாய்‌; 
கொன்றாய்‌ என்றாள்‌ மண்டோதரி. இக்கருத்‌ 
துக்களை, பின்குறிக்கப்பெறும்‌ மண்டோதரி 
வார்த்தையில்‌ காண்க: 


எ: ஈனிளள TET Tara: | 
slau aT என்னி: ஏளனம்சளி எள: (| 
HTT ஏர னா எனன JUTE: ட்‌ 


(தமஸ: பரமோதாதா சங்கசக்ர கதாதர: 

ச்ரீவத்ஸவக்ஷாநித்யச்ரீ: அஜய்யச்சாச்வ 
கோத்ருவ: | 

மானுஷம்‌ வபுராஸ்தாய விஷ்ணுஸ்ஸத்ய , 
பராக்ரம: ॥) 


இன்னமும்‌, * தேவரீருடைய திரு நாபிக்‌ 
கமலத்தில்‌ பிரமனாகிய என்னை உண்டாக்கி, 
என்னிடம்‌ படைப்புத்‌ தொழிலும்‌ தேவரீரால்‌ 
வைக்கப்‌ பெற்றுள்ளது” என்னும்‌ கருத்தைக்‌ 
கொண்டுள்ள, 


qs} ன்‌ THUS எனா YEAST என்‌ | 
என்‌ எனா கர என்‌ a எண்ண பு 


பத்மே திவ்யே அர்க்க ஸங்காசே நாப்யாமுத்‌ 
பாத்ய மாமபி | 

ப்ராஜாபத்யம்‌ த்வயா கர்ம மயி ஸர்வம்‌ 
நிவேசிதம்‌ ॥ 


என்னும்‌ வார்த்தையைக்‌ காணுங்கால்‌, 
நாராயணன்‌ மேன்மையை நாம்‌ நன்கு அறிய 
லாம்‌ அன்றோ? (இராமபிரான்‌ தன்னுடைச்‌ 
சோதிக்கு எழுந்தருளும்‌ போது, பிரமன்‌ 
வார்த்தையாகக்‌ கால புருஷனால்‌ கூறப்பெற்‌ 
றுள்ளது, இது.) 


முன்னம்‌, “*ஹிரண்யகர்ப்பஸ்‌ ஸமவர்த்த 
தூக்ரே”” *நஸத்‌ நசாஸத்‌ சிவ ஏவ கேவல? 
““ஏகோஹவை நாராயண ஆஸீத்‌ ந ப்ரஹ்மா 
நேசான:* என்னும்‌ வாக்கியங்கள்‌, கருத்‌ 
தைத்‌ தெளிவாகத்‌ தெரிவிக்கும்‌ வண்ணத்தில்‌ 
அமைந்தில; மீமாம்ஸா சாஸ்திர முறையைப்‌ 
பின்பற்றி ஆய்ந்து காணும்‌ மேதாவிகளுக்கே 
கலக்கம்‌ சிறிதும்‌ இன்றி, “ஏனைய பொருள்கள்‌ 


6 


இன்றி இருச்கும்போது, சவனோ, பிரமனோ 
இருந்ததாகவும்‌ எல்லாம்‌ அழிந்த காலத்து, 
நாராயணனே இருந்ததாகவும்‌ அவ்வாக்கியங்‌ 
களின்‌ தெளிந்த பொருளைக்‌ காணக்‌ கூடும்‌? 
என்று கூறியிருந்தோமல்லவா ? 


இப்போது, இராமாயணம்‌, ( மீமாம்ஸா 
சாஸ்திரம்‌ செய்யும்‌ உதவியைப்‌ போலன்றி) 
யார்க்கும்‌ எளிதில்‌ நன்கு விளங்குமாறு, 
(1) விஷ்ணு, சிவன்‌ இவ்விருவருக்கும்‌ போர்‌ 
நடக்கும்‌ போது, விஷ்ணுவினுடைய மேன்மை 
யை முனிவரும்‌ தேவரும்‌ கண்‌ கூடாகக்‌ கண்‌ 
டனர்‌; (2) இந்திரனோ, சிவனோ, பிரமனோ, 
ஒன்று சேர்த்த இம்மூவரோ, இராமபிரானு 
டைய சீற்றத்துக்கு இலக்கானாரை இர௯ிக்க 
இயலாதவர்‌ ; (8) இவ்வுலகததிற்கு நன்மை 
யையும்‌, இராவணனுக்கு அழிவையும்‌ செய்ய 
வந்த இரக்க தெய்வமான நாராயணனே 
இராமபிரான்‌; (4) படைப்பவனாகிய பிரமன்‌ 
படைப்புத்‌ தொழிலைப்‌ பரம புருஷனாகிய 


இராமபிரானுடைய அருளாலேயே பெற்றி 
ருப்பவன்‌; என்னும்‌ உண்மைக்‌ கருத்துக்களை 
முறையே, பரசுராமன்‌, திருவடி, மண்டோ 
குரி (பிரமன்‌) காலபுருஷன்‌ ஆகிய இவர்கள்‌ 
வாக்கியங்களினால்‌ நன்கு இயம்புகின்றதைக்‌ 
கண்டோமல்லவா 2 


மேற்கூறிய உண்மைக்‌ கருத்துக்களை நாம்‌ 
மனத்தில்‌ கொண்டு ** ஹிரண்யகர்ப்ப: '* 
““நஸத்‌ நசாஸத்‌'' *ஏகோஹவை நாராயண 
ஆஸீத்‌ நப்ரஹ்மா நேசான:?* என்னும்‌ வாக்‌ 
இயங்களைக்‌ கண்டால்‌, மந்த மதிகளுக்கும்‌ 
கலக்கம்‌ சிறிதும்‌ உண்டாகாதன்றோ? 


இவ்வாறு நாராயணன்‌ மேன்மையையும்‌, 
ஏனையோருடைய தாழ்ச்சியையும்‌, ஆங்கு 
ஆங்கு பல வாக்கியங்களினால்‌ மிக மிகத்‌ தெளி 
வாகத்‌ தெரிவித்திருத்தலை ஒருவாறு சுருக்க 
மாகக்‌ கண்டோமல்லவா? இனி ஜீவாத்மா 
வின்‌ உண்மையை உணருவோம்‌. 


வேதாந்தமும்‌ ஜீவனும்‌ 


“ஏர [என (பதிம்‌ விச்வஸ்ய) என்பது 
ஒரு வேதாந்த வாக்கியமாம்‌, இவ்வாக்கியம்‌, 
“இவ்வுலகை உடையவன்‌ எம்பெருமான்‌” 
என்னும்‌ கருத்தைக்‌ கொண்டுள்ளது. இத 
னால்‌, (எங்ஙனம்‌, “சக்ரவர்த்தித்‌ திருமகன்‌ 
இராமன்‌” என்றால்‌, *இராமனுக்குத்‌ தந்தை 
சக்ரவர்த்தி' என்பது தேறுகன்றதோ, அங்‌ 
ஙனமே) “இவ்வுலகு எம்பெருமானுக்கு உடை 
மைப்‌ பொருள்‌ என்பது தேறுகின்றதல்லவா? 
இவ்வாறு உடைமைப்‌ பொருளாயிருக்கும்‌ 
தன்மையை “சசேஷத்வம்‌' என்று கூறுவர்‌ 
ஆன்றோர்‌. 


“உடைமைப்‌ பொருளாயிருக்கும்‌ தன்மை? 
என்பதைச்‌ சிறிது விவரித்துக்‌ கூறுவாம்‌: 
கட்டிப்‌ பொன்‌ ஒருவனுக்கு உடைமைப்‌ 
பொருளாய்‌ இருத்தலைக்‌ காண்கிறோம்‌, அப்‌ 
பொன்‌, அவன்‌ சிறப்புப்‌ பெறுதற்கு ஏதுவா 
யும்‌, அவன்‌ விரும்புனெ்‌றவாறு, தான்‌ அனு 
பவித்தல்‌, பிறர்க்கு உபகரித்தல்‌ ஆகியவற்‌ 
திற்கு ஏற்றதாயும்‌ இருக்கின்றது. 


இது போன்று, ஜீவனும்‌ எம்பெருமானுக்கு 
உடைமைப்‌ பொருளாய்‌ இருத்தலை, **பஇம்‌ 
விச்வஸ்ய'” என்னும்‌ வாக்கியத்தில்‌ காண்‌ 
கிறோம்‌. அந்த ஜீவன்‌, எம்பெருமான்‌ சிறப்புப்‌ 
பெறுதற்கு ஏதுவாயும்‌, அவ்வெம்பெருமான்‌ 
விரும்புகின்றவாறு தான்‌ அனுபவித்தல்‌, 
பிறர்க்கு உபகரித்தல்‌ ஆகியவற்றிற்கு ஏற்றவ 
னாயும்‌ இருக்கின்றான்‌. இங்கு, '*கட்டிப்‌ பொன்‌ 
போலே சேஷத்வம்‌”” என்னும்‌ வாக்கியம்‌ 
காணத்‌ தக்கது. 


அன்போடு கூடிய இந்தச்‌ சேஷத்வ நிலையை 
*தாஸ்யம்‌” என்பர்‌. இந்தத்‌ தாஸ்யம்‌ ஜீவ 
னுக்கே உரியதொரு சிறப்பாகும்‌. 


இனி, “ஏன்ன எனன (யஸ்யாஸ்மி 
நதமந்தரேமி) என்னும்‌ மற்றோரு வேத வாக்‌ 
கியத்தைக்‌ காண்போம்‌. இவ்வாக்கியத்தின்‌ 
கருத்து--“எவனுக்கு நான்‌ தாஸனாக (அடிமை 
யாக) இருக்ன்றேனோ, அவனை விட்டு 
வேறொருவனிடம்‌ செல்ல மாட்டேன்‌”, என்ப 


தாம்‌ இவ்வாக்கியத்தில்‌ அமைந்துள்ள “யஸ்‌ 
யாஸ்மி”' என்னும்‌ பகுதி, “பதிம்‌ விச்வஸ்ய” 
என்னும்‌ வாக்கியத்தின்‌ தேறிய பொருளையே 
குறிக்கின்றது. 


“நதமத்தரேமி” என்னும்‌ பகுதியின்‌ கருத்‌ 
தைச்‌ சிறிது விரித்துக்‌ கூறுவாம்‌. ஒரு 
பொருள்‌ ஒரு க்ஷணம்‌ இருந்தால்‌, அவ்வாறு 
ஒரு க்ஷணம்‌ இருத்தலை “ஸத்தை' என்பர்‌. 
இரண்டு க்ஷணம்‌ முதல்‌ அந்த அந்தக்‌ காலத்‌ 
தில்‌ இருத்தலை “ஸ்திதி என்று கூறுவர்‌. முயற 
சியை “ப்ரவ்ருத்தி' என்று பகருவர்‌. முயற்சி 
யின்மையை “நிவ்ருத்தி” என்று சொல்லுவர்‌. 
இம்முறையில்‌, ஒவ்வொரு ஜீவனுடைய ஸத்‌ 
தை, ஸ்திதி, ப்ரவ்ருத்தி, நிவ்ருத்தி ஆகிய 
இவை பரமபுருஷனுக்கு வயப்பட்டனவாகவே 
“காணப்படுகின்றமையின்‌, ஜீவன்‌ எம்பெரு 
மானுக்குப்‌ பரதந்திரன்‌ எனப்படுகிறான்‌. 


எங்கனம்‌, தட்டான்‌ கைப்பட்டுப்‌ பணி 
செய்யப்படுகின்ற பொன்னானது, அவன்‌ 
அதனை உருக்கவும்‌, தட்டவும்‌, நீட்டவும்‌, 
ஆக்கவும்‌, அழிக்கவும்‌ முயலுமளவில்‌, அது 
நெகிழ்வதும்‌ வளைவதும்‌, நீள்வதும்‌, ஆவதும்‌. 
அழிவதுமாகி, தன்‌ ஸத்தை முதலியவற்றில்‌ 
தக்கு வசமாயிருக்கையின்‌ றி, அவன்‌ வசப்‌ 
பட்டிருக்கன்றதேோ, அங்ஙனமே, “ஜீவனும்‌, 
தன்‌ ஸத்தை முதலியவற்றில்‌ தனக்கு வச 
மின்றி, எம்பெருமான்‌ விரும்புகின்றவாறு, 
ஆக்கவும்‌, அழிக்கவும்‌ வசப்பட்டி ௬ுக்கின்றான்‌ 
என்பதை நாம்‌ அறிதல்‌ வேண்டும்‌ இங்கு, 
்‌“பணிப்பொன்‌ போலே பாரகந்திரியம்‌”” 
என்னும்‌ வாக்கியம்‌ நோக்கத்தக்கது. 


இப்பாரதந்திரிய சப்தக்‌ கருத்தை ஊன்றி 
நோக்கின்‌, “எம்பெருமான்‌ ஸ்வதநதிரன்‌” 
என்பதும்‌ இங்கு நன்கு விளங்குமன்றோ? 


பரமபுருஷனைப்‌ பற்றி உள்ள சேஷத்வ 
பாரதந்திரியங்களிரண்டும்‌ சேர்ந்தேயிருக்கு 
மாதலின்‌, அவற்றைத்‌ தனித்தனியே பிரித்து 
அறிந்து கொள்ளுமாறு, 
பணிப்‌ பொன்‌ என்னும்‌ இவ்வுதாரணங்கள்‌ 
காட்டப்‌ பட்டன. 


கட்டிப்‌ பொன்‌, 


இவற்றால்‌, எம்பெருமானுக்குச்‌ சிறப்பை 
விளைக்கைக்கு உறுப்பாய்‌, அவன்‌ விருப்புக்கு 
3 


ஏற்ப உபயோகம்‌ கொள்ளுதற்குத்‌ தகுதி 
யுடையதாயிருக்கை, “சேஷத்வம்‌” என்றும்‌, 
அஙஙனம்‌ உபயோகப்படுவதாயிருக்கை, 
“பாரதந்திரியம்‌' என்றும்‌ இவற்றிற்கு உள்ள 
வேற்றுமையை நாம்‌ நன்கு அறியலாம. 


இதுகாறும்‌ கூறியவாற்றால்‌, 


வஸ்ய”?, 


“பதிம்‌ விச்‌ 
“யஸ்யாஸ்மி நதமந்தரேமி£* என்‌ 
னும்‌ வாக்கியங்களில்‌, “எம்பெருமான்‌ ஸ்வாமி 
(உடையவன்‌) :ஸ்வதந்திரன்‌ ' (தனக்கு வச 
மான தன்‌ ஸத்தை முதலியவற்றைப்‌ பெற்றி 
ருப்பவன்‌) என்னும்‌ கருத்தும்‌, ஜீவன்‌, அவ்‌ 
எம்பெருமானுக்குச்‌ சேஷமாயும்‌ பரதந்திர 
மாயும்‌ இருப்பவன்‌” என்னும்‌ கருத்தும்‌, “அவ 
னுக்கும்‌ (பரமனுக்கும்‌) இவனுக்கும்‌ (ஜீவ 
னுக்கும்‌) வேற்றுமை உண்டு” என்னும்‌ கருத்‌ 
தும்‌ நன்கு விளங்குகின்‌ றன அல்லவா? 


இனி, “௭௭ எரா (தத்‌ த்வம்‌ அஸி) என்‌ 
னும்‌ வேறொரு வேதாந்த வாக்கியத்தைக்‌ 
காண்போம்‌. இவ்வாக்கெம்‌, “ஆத்மா ஒரு 
பொருள்‌ தான்‌ உண்டு; ஜீவனுக்கும்‌ பரமனுக்‌ 
கும்‌ வேற்றுமையில்லை' என்னும்‌ கருத்தைக்‌ 
கொண்டுள்ளதாகத்‌ தெரிகிறது. 


இக்கருத்தையும்‌, “பதிம்‌ விச்வஸ்ய”” “யஸ்‌ 
யாஸ்மி ந தமந்தரேமி”” என்னும்‌ வாக்கியங்‌ 
களின்‌,மேற்கூறிய கருத்தையும்‌ சேர்த்து நோக்‌ 
குங்கால்‌, “ஜீவனும்‌ பரமனும்‌ ஒரு பொருளா 2 
அல்லது வேறு வேறு பொருள்களா? ஒன்று 
எனின்‌, “பதிம்‌ விச்வஸ்ய? என்னும்‌ சுருதி 
சேராது. வேறு எனின்‌, “கத்‌ த்வம்‌ அஸி: 
என்னும்‌ சுருதி சேராது” என்னும்‌ இக்கலக்கம்‌ 
உண்டாவது இயல்பன்றோ? 


இக்‌ கலக்கத்திற்குப்‌ பரிஹாரம்‌ மீமாம்ஸா 
சாஸ்திர முறையைப்‌ பின்‌ பறறிக்‌ காணுங்‌ 
கால்‌, பின்வருமாறு அறியத்தக்கது : 


£ தத்‌ த்வம்‌ அஸி'' என்னும்‌ சுருதியிலுள்ள 
“தத்‌' என்னும்‌ பதம்‌, அறிவு, ஆற்றல்‌ முதலிய 
திருக்குணங்களோடு கூடிய காரணப்‌ பொரு 
ளான பரமனைக்‌ குறிப்பதாகும்‌. “த்வம்‌” 
என்னும்‌ பதம்‌ “ச்வேதகேது” என்னும்‌ ஜீவனைச்‌ 
சரீரமாய்க்‌ கொண்டுள்ள பரமனைக்‌ குறிக்கும்‌. 
“இவ்விருவரும்‌ ஒருவர்‌ என்பது இவ்வாக்கியத்‌ 
தின்‌ கருத்து. 


தத்‌ என்னும்‌ இப்பதம்‌ பரமனைக்‌ குறிக்கும்‌ 
என்பது உண்மையே. ஆனாலும்‌, “இந்த த்வம்‌ 
என்னும்‌ பதம்‌, முன்னிலைப்‌ பொருளான 
ஜீவனை (ச்வேதகேதுவை)க்‌ குறிக்குமேயன்றி, 
பரமன்‌ வரையில்‌ செல்லுமோ ? செல்லா 
தன்றோ 2 அங்ஙனமாயின்‌, இஃது அவனை 
(ச்வேதகேதுவை)ச்‌ சரீரமாய்க்‌ கொண்டுள்ள 
பரமனைக்‌ கூறும்‌ என்று நீங்கள்‌ கூறுவது 
எவ்வாறு?” என்னும்‌ கேள்வி உண்டாகலாம்‌. 


இக்‌ கேள்வியின்‌ பரிஹாரம்‌ -- * ஜாதியை 
உணர்த்தும்‌ சொல்‌, ஜாதியை உணர்த்தும்‌ 
அளவில்‌ நில்லாமல்‌, எங்ஙனம்‌ அந்த ஜாதிக்கு 
இருப்பிடமான வடிவத்தையும்‌ உணர்த்து 
தின்றதோ, (எங்கனம்‌, *குடம்‌' என்னும்‌ 
சொல்‌, குடத்தன்மையை உணர்த்தி அவ்வள 
வில்‌ நில்லாமல்‌, அக்குடத்தன்மைக்கு இருப்‌ 
பிடமான குடத்தையும்‌ உணர்த்துகின்றதோ?) 
அங்ஙனமே, சரீரத்தை உணர்த்தும்‌ சொல்‌ 
லும்‌, சரீரத்தை உணர்த்தும்‌ அளவில்‌ நில்லா 
மல்‌, அச்சரீரத்தைத்‌ தாங்கும்‌ ஆத்மா வரை 
யில்‌ செல்லும்‌” என்பது ஒரு முறையாம்‌. இம்‌ 
முறையை “அபர்யவஸான வ்ருத்தி' என்று 
கூறுவர்‌. “ஜீவன்‌ எம்பெருமானுக்குச்‌ சரீரம்‌ 
என்பது எனன TT (யஸ்யாத்மா 
சரீரம்‌) என்னும்‌ சுருதியினால்‌ அறியத்தக்கது. 


ஜீவன்‌. கை, கால்‌ முதலிய உறுப்புக்களோடு 
கூடிய பிண்டத்தை ஏவி, தாங்கி, அப்பிண்டம்‌ 
செய்யும்‌ பணியை ஏற்று உகந்து போருகின்ற 
மையின்‌, அவனை ஆத்மா என்றும்‌, அப்பிண்‌ 
டத்தை சரீரம்‌ என்றும்‌ அறிகின்றோம்‌. 


இது போன்றே, பரமாத்மாவும்‌, அறிவுற்ற 
சித்தும்‌ அறிவற்ற அசித்துமாகிய இப்பிரபஞ்‌ 
சத்தைத்‌ தூண்டி, தாங்கி, இப்பிரபஞ்சம்‌ 
செய்யும்‌ பணியை ஏற்று உகக்கிறானாதலின்‌, 
அப்பரமன்‌ ஆத்மா ; இப்பிரபஞ்சம்‌ சரீரம்‌ 
என்னத்‌ தட்டில்லையன்றோ? 


10 


பரணர்‌ எச்‌ என்ன்‌ எ சானா” (ஐத 
தாத்ம்யமிதம்‌ ஸர்வம்‌ தத்‌ ஸத்யம்‌ ஸ ஆத்மா) 
என்னும்‌ வாக்கியம்‌, “தத்‌ த்வம்‌ அஸி?” 
என்னும்‌ வாக்கியத்தோடு சேர்ந்த வாக்கிய 
மாம்‌. இவ்வாக்கியம்‌, *இப்பிரபஞ்சம்‌ பரமனை 
ஆத்மாவாக உடையது ; அது உண்மை; 
பரமன்‌ ஆத்மா” என்னும்‌ கருத்தைக்‌ கொண் 
டுள்ளது. 


இவ்வாறு, முதலில்‌, இப்பிரபஞ்சத்திற்கும்‌ 
பரமனுக்கும்‌ உள்ள சரீரத்‌ தன்மை, ஆத்மா 
வின்‌ தன்மை இவற்றைக்‌ கூறி, பின்பு, 'ச்வேத 
கேது என்னும்‌ ஜீவனையும்‌, பரமனையும்‌ 
முறையே த்வம்‌, “தத்‌” என்னும்‌ பதஙகளினால்‌ 
குறித்து, இவ்விருவருக்கும்‌ உள்ள (சரீரத்‌ 
தன்மை ஆத்மாவின்‌ தன்மை ஆகிய) தொடர்‌ 
பினால்‌ உண்டான ஒற்றுமையை அந்த “குத்‌ 
த்வம்‌ அஸி?” என்னும்‌ சுருதி அறிவிக்கின்றதாக 
நாம்‌ கொள்ளுதல்‌ நன்றாம்‌. 


இப்போது, “தத்‌ த்வம்‌ அஸி *” என்னும்‌ 
இந்தச்‌ சுருதியிலும்‌, '“பதிம்‌ விச்வஸ்ய”' “*யஸ்‌ 
யாஸ்மி ந தமந்தரேமி என்னும்‌ சுருதிகளில்‌ 
போன்று, ஜீவனைப்‌ பரமனுக்குச்‌ சேஷப்‌ 
பொருளாயும்‌, பரதந்திரப்‌ பொருளாயும்‌ 
கண்டோமல்லவா? கண்டவாறு யாதோ? 
எனின்‌, “ஜீவன்‌ எம்பெருமானுக்குச்‌ சரீரம்‌” 
என்ற போதே, அந்த ஜீவன்‌, எம்பெரு 
மானுக்கு சேஷப்‌ பொருளும்‌, பரதந்திரப்‌ 
பொருளுமாம்‌” என்பது தெள்ளிதன்‌ விளங்கு 
கின்றதன்றோ? 


இம்முறையில்‌, மீமாம்ஸா சாஸ்திரம்‌, முன்‌ 
னம்‌ கூறிய கலக்கத்திற்குப்‌ பரிஹாரத்தைத்‌ 
தெரிவிக்கின்றது. இது போலன்றி, இராமா 
யணம்‌ எளிதில்‌ உணருமாறு ஜீவனுடைய 
உண்மை நிலையை உணர்த்துகின்றது. இவ்‌ 
வாறு எளிதில்‌ உணர்த்தும்‌ உண்மை நிலையைக்‌ 
காண்போம்‌. 


11 


இராமாயணமும்‌ ஜீவாத்மாவும்‌ 


“சக்ரவர்த்துத்‌ திருமகன்‌, ஸீதாபிராட்டி 
யுடனும்‌, இலக்குமணனுடனும்‌ வனத்திற்கு 
எழுந்தருளி, சக்ரவர்த்தியும்‌ துஞ்சி, இராச்ச 
யம்‌ அராஜகமாய்க்‌ இடந்த காலத்து, பரதனை 
முடி சூடிக்கொள்ளவேணும்‌ என்று வஸிஷ்டர்‌ 
வேண்டிக்கொள்ள, அப்பரதன்‌ அதற்கு இசை 
யாது இருந்தனன்‌” என்பது சரித்திர உணமை. 
அங்ஙனம்‌ இசையாது இருக்கும்‌ போது, பரதன்‌ 
வஸிஷ்டரை நோக்கிக்‌ கூறினவார்த்தை பின்‌ 
வருமாறு :_— 


“54 STTMISTTAT WARTS: | 
ஏசி எட்‌ எ ரான எர்‌ எர எரா பு? 


(கதம்‌ தீசரதாஜ்ஜாதோபவேத்‌ ராஜ்யா 
பஹாரக: | ராஜ்யம்‌ சாஹம்‌ ௪ ரஈமஸ்ய 
தர்மம்‌ வக்து மிஹார்ஹஸி) 


இதின்‌ கருத்தைச்‌ சிறிது விரித்துக்‌ கூறு 
வாம்‌ :_— 


“இராமபிரான்‌ வனத்திற்கு எழுந்தருளிய 
பின்‌, அப்பரமபுருஷன்‌ பிரிவு பொருது, என்‌ 
தந்தையாரான சக்ரவர்த்தி அஞ்சினார்‌. அச்‌ 
சக்ரவர்த்தி வயிற்றில்‌ பிறந்த தான்‌, அவ்வி 
ராமபிரான்‌ துறந்த இராச்சியத்தை எங்ஙனம்‌ 
ஏற்றுக்கொள்வேன்‌. அங்ஙனம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டால்‌, சக்ரவர்த்தி வயிற்றில்‌ பிறந்த 
பிள்ளை என்று என்னை உலகம்‌ கூறுமோ 2 
கூறாதன்றோ 2 


மேலும்‌, என்‌ உண்மை நிலையை உணருங் 
காலும்‌, இவ்விராச்சியத்தை யான்‌ ஏற்றுக்‌ 
கொள்வதற்கு இல்லை. ஏனெனில்‌, நான்‌ 
என்னும்‌ இவ்வாத்மாவும்‌, இந்த இராச்சியமும்‌ 
அப்பிரானுக்கே உரிய பொருள்களாம்‌. 


அப்பிரானுக்கே உரிய இரண்டு உடைமைப்‌ 
பொருள்களுள்‌, ஒன்று மற்றொன்றை ஆண்டு 
பரிபாலனம்‌ செய்வது முறையாமோ? ஆகா 
தன்றோ? 


இவ்வுலகில்‌ தன்னைப்‌ பெற்று வளர்த்த தன்‌ 
தற்தையாரையும்‌ சிறையிலிட்டு வைத்து, தான்‌ 


இராச்சியத்தை முறை தவறிப்‌ பெற்று, பரி 
பாலனம்‌ செய்வது என்பதொன்று உண்டு. 
இம்முறையைப்‌ பின்பற்றி, என்‌ பக்கல்‌ இராச்சி 
யத்தை வைப்பது தகுமோ? தகாதன்றோ 2 
என்‌ இயல்பை உணர்ந்து, காக்கும்‌ தன்மை 
யைக்‌ கூறுவீர்‌, இராமபிரானுக்கே உரிய 
இருபொருள்களுள்‌, ஒன்று மற்றொன்றை 
ஆண்டு பரிபாலனம்‌ செய்யலாம்‌ என்னில்‌, 
என்னைத்தான்‌ இராச்சியம்‌ இரட்சிக்கட்டுமே? 
என 


2 


ஒருவனுக்கே உரிய பெட்டி, இரத்தினம்‌ 
ஆகிய இரு பொருள்களுள்‌, ஒன்று காப்பதா 
யும்‌, மற்றொன்று காக்கப்படுவதாயும்‌ காணப்‌ 
பெறுகின்றன அல்லவா? இதுபோன்று பரத 
னாகிய நீ, காப்பவனாகியும்‌ இராச்சியம்‌ காக்கப்‌ 
படுவதாயும்‌ ஆனா3லா? என்னில்‌, 


மேற்கூறிய இரு பொருள்களுள்‌, ஒன்றான 
இரத்தினம்‌, உடையோனாதிய அப்புருஷனால்‌ 
என்றும்‌ தரிக்கத்தக்கதாம்‌. அவ்வாறான அந்த 
இரத்தினத்தை, அவன்‌ ஒருகால்‌ பெட்டியில்‌ 
வைத்து, அப்பெட்டியைக்‌ காப்பதாய்க்‌ கரு 
துங்கால்‌, அது அங்ஙனம்‌ காணப்‌ பெறுகின்‌ 
மது. அல்லாத போது, அப்பெட்டி அங்ஙனம்‌ 
காணப்‌ பெறுகின்றதோ ? இல்லையன்றோ ? 
இராமபிரானுக்கே உரிய (ரெத்தினமாதிய) 
இராச்சியம்‌ அப்பிரானாலேயே என்றும்‌ 
தரிக்கத்‌ தக்கதல்லவா? அந்த இராச்சியமாயெ 
இரத்தினத்தைத்‌ தரித்துக்‌ காக்கத்‌ தகுதி 
எனக்கு உண்டோ ? இல்லையன்றோ? நான்‌ அப்‌ 
பெட்டியாய்‌ இருக்கத்‌ தகுமோ? தகாகன்றோ? 
என, 


இராச்சியத்திற்கு அறிவும்‌ ஆற்றலும்‌ 
இல்லை. அதனால்‌, அதற்கு உன்னைக்‌ காக்க 
இடமில்லை. அறிவும்‌ ஆற்றலும்‌ உள்ள உனக்‌ 
கோ, அந்த இராச்சியத்தைக்‌ காக்கத்‌ தகுதி 
உண்டு என்னில்‌, என்‌ அறிவும்‌ ஆற்றலும்‌ எம்‌ 
பெருமானுக்குப்‌ பணி செய்யப்‌ பாங்காயுள்‌ 
ளன வன்றி, அந்த எம்பெருமான்‌ உடைமை 
யை அவனுக்கு இல்லை செய்யத்‌ குகுதியடை 
யனவோ? அங்ஙகனமோ தேவரீர்‌ எண்ணியிருக்‌ 
கிறது?” என்பது இதின்‌ கருத்து, 


இதனால்‌, “பரதன்‌ உண்மை நிலையே ஜீவனுக்‌ 
குரிய ஓர்‌ உண்மை உயரிய நிலை,” என்பது 
கெள்ளிதின்‌ விளங்குகின்‌ றதல்லவா? 


இனி, ஸீதாபிராட்டியார்‌ சரிதத்தில்‌ பார 
தந்தரிய நிலையைக்‌ காண்போம்‌ : ஸீதா 
பிராட்டியாருக்கு மூன்று பிரிவுகள்‌ உண்டு. 
தேவமாதர்களின்‌ சிறையை விடுவிக்கைக்காக 
அசோகவனத்தில்‌ தாம்‌ சிறை இருந்தது, 
முதல்‌ பிரிவு. இரண்டாம்‌ பிரிவாவது - உலக 
அபவாதத்தைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்காகச்‌ 
சக்ரவர்த்தித்‌ திருமகன்‌ அப்பிராட்டியாரை 
காட்டிலே போகவிடப்‌ பிரிந்தது. மறுபடியும்‌ 
அப்பிராட்டியார்‌ இராமபிரான்‌ முன்னிலையில்‌ 
வந்திருக்கும்‌ போது, பிரிந்து, பிறநதகத்தில்‌ 
(பூமியில்‌) புகுந்து விட்டது மூன்றாம்‌ பிரிவாம்‌, 
இப்‌ பிரிவுகளுள்‌, இரண்டாம்‌ பிரிவில்‌ பார 
தந்தரிய நிலை நன்கு விளங்குகின்‌ றது. இதைச்‌ 
சிறிது விவரித்துக்‌ கூறுவாம்‌ : 


சக்ரவர்த்தித்‌ திருமகனும்‌ ஸீதாபிராட்டி 
யாரும்‌ திருஅயோத்தியில்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ காலம்‌. திருவயிறு வாய்த்திருத்தலை 
(கர்ப்பிணியாயிருக்கையை) சக்ரவர்த்தித்‌ 
திருமகன்‌ கண்டனன்‌. அவன்‌ அப்பிராட்டி 
யாரை நோக்கி, “அறுபதினாயிரம்‌ ஆண்டு மலடு 
கிடந்த என்‌ தந்தையாரான சக்ரவர்த்தியைப்‌ 
யோன்று வருந்திப்‌ பெறாது, எளிதாகவே 
எனக்குப்‌ புத்திரப்‌ பேறு கிட்டி ற்றே! அவி 
யம்‌ அனுபவித்தல்லது நிற்க வொண்ணாத 
ஆசையோடு கூடி இருக்கும்‌ நீ எத்தை விரும்பு 
கிறாய்‌? எல்லாவற்றையும்‌ சொல்லாய்‌, உள்‌ 
ளோடுகிறவை நிழலெழுகிற முகவொளி 
உடையவளே!” 


எனன 88% எனச்‌ எரா: | 
கரகர ஏகா சச்‌ எடி எசீ ஏரார்‌ பு 


(அபத்யலாபோ வைதேஹி மமாயம்‌ ஸமு 
பஸ்தித: | கிமிச்சஸி ஸகாமா தீவம்ப்ரூஹி 
ஸர்வம்‌ வரானனே) என்று அருளிச்‌ செய்‌ 
தனன்‌. 


இதைச்‌ செவியேற்ற பிராட்டி இராம 
பிரானை நோக்கி, அருளிச்‌ செய்த வார்த்தை 
யாவது -- 


12 


எரி ரான்‌ ஈகா Trae | 

£ஜாளிா என்க களிர்‌ ரக்னா | 
paged tT ரா எர | 
ரர்‌ ஏஎ: கா: 1 


(தபோவனானி புண்யானி த்ரஷ்டும்‌ இச்சாமி 
ராகவ | கங்காதர நிவிஷ்டானி ருஷீணாம்‌ 
புண்ய கர்மணாம்‌ | பல மூலாசி நாம்‌ வீர பாத 
மூலேஷு வர்த்திதும்‌ | ஏஷமே பரம: காம:) 
என்பகாம்‌, 


இதின்‌ பொருள்‌ “இராகவனே ! கிழங்கு, 
காய்‌, கனி இவற்றைப்‌ புஜிப்பவரும்‌, ஸத்துவ 
குணம்‌ பெற்றிருப்பவருமான மஹான்களு 
டைய திருவடி நிழலில்‌ ஒரு நாளாகிலும்‌ 
தங்கி, கங்கைக்‌ கரையில்‌ உள்ள குபோவனங் 
களைக்‌ காண விரும்புகிறேன்‌. இதுவே, எனக்‌ 
குள்ள மேலான்‌ விருப்பம்‌” என்பதாம்‌. 


இவ்வார்த்தையைத்‌ திருச்செவி சாற்றியரு 
ளின இராமபிரானும்‌, உலக அபவாதத்தைப்‌ 
போக்கிக்‌ கொள்ள வேணும்‌ என்னும்‌ திருவுள்‌ 
ளம்‌ பெற்றிருப்பவனாகையால்‌, அப்பிராட்டி 
யாரின்‌ விருப்பத்தை நிறைவேற்றுபவன்‌ 
போல்‌, அவ்வாறே அனுப்பினன்‌, இதுவே 
இரணடாம்‌ பிரிவாகும்‌. 


இப்பிரிவுக்குப்‌ பயன்‌-- இர௱ஈமபிரா ன்‌, 
கட்டிலே வைத்த போதோடு காட்டிலே 
விட்ட போதோடு வாசியற அப்பிரானுடைய 
திருவுள்ளக்‌ கருத்தையே பின்‌ சென்று நடக்க 
வேண்டும்படியான தன்‌ பாரதந்தரிய நிலை 
யைப்‌ பிரகாசப்படுத்துதலேயாம்‌. 


“கட்டிலே வைத்தபோதோடு காட்டிலே 
விட்ட போதோடு வாசியற, அப்பிரானுடைய 
திருவுள்ளக்‌ கருத்தையே பின்‌ சென்று நடக்க 
வேண்டும்படியான நிலை” என்பதைச்‌ சிறிது 
விளக்குவோம்‌. 


ஸீதாபிராட்டி அசோக வனத்தில்‌ சிறை 
இருக்குங்கால்‌, இராவணனாலும்‌, அரக்கியரா 
லும்‌ பட்ட துன்பம்‌ எல்லையற்றதாம்‌. அப்‌ 
பிராட்டி _ முன்னிலையில்‌, இராவணன்‌ முறை 
தவறிக்‌ கூறிய வார்த்தைகள்‌ பல உண்டு. 
அவற்றுள்‌ ஒன்று பின்வருமாறு 


“தளி போன்றவளே ! நான்‌ உன்னைக்‌ 
கொணர்வதற்கு முன்னமே உன்‌ கணவனாகிய 
இராமன்‌ மாண்டு போனான்‌; அவன்‌ இறக்குங்‌ 
கால்‌, ஹா ஸீதா! ஹா லக்ஷ்மணா ! என்று 
கூறியதை நீ காதாரக்‌ கேட்டிருக்கின்றாய்‌; 
அங்ஙனம்‌ இருக்க, இராமனைக்‌ கூடவேணும்‌ 
என்று நீ கருதுகின்றனையே! ஈது என்ன 
பேதமை? நல்விதி என்னை உன்‌ பக்கல்‌ கூட்டி 
யிருக்க, அதை அவமதித்து என்னை வெறுப்‌ 
பது தகுதியோ” இங்கு, 

“வீட்டும்‌ காலத்து அலறிய மெய்க்குரல்‌ 
கேட்டும்‌ காண்டாற்கு இருத்தி கொல்‌ 

கிள்ளை நீ ! 
நாட்டும்‌ கால்நெடு நல்‌ அறத்‌ தின்பயன்‌ 
ஊட்டும்‌ காலத்து இகழ்வது உறும்கொலோ ”:' 
என்னும்‌ கம்பர்‌ வாக்கைக்‌ காண்க. 


மக்களுள்‌ ஒருவனாகிய இராவணன்‌ தாயான 
பிராட்டி முன்னிலையில்‌, கூறும்‌ வார்த்தை 
யாமோ? இது. இங்ஙனமே, அரக்கியரும்‌, 
தத்‌ தமக்குத்‌ தோன்றியவாறு கடிந்து கூறிய 
சரிதம்‌ உலகமறிந்ததேயாம்‌. வில்லம்புக்குத்‌ 
தப்பலாம்‌ ; சொல்லம்புக்குத்‌ தப்ப இயலு 
மோ? இயலாதன்றோ? 

“தீயினாற்‌ சுட்டபுண்‌ உள்ளாறும்‌ ஆறாதே 

நாவினால்‌ சுட்ட வடு?” 
என்னும்‌ ஆன்றோர்‌ வாக்கு இங்குக்‌ காணத்‌ 
தக்கது. 


இங்கனம்‌ இருப்பினும்‌, முடிந்து பிழையாது, 
பிராட்டி அசோச வனத்தில்‌ உயிர்‌ தரித்து 
இருந்தமைக்குக்‌ காரணம்‌ யாதோ? எனின்‌) 
காரணம்‌ ஒன்று கூறுவாம்‌. 


“நம்‌ தலைமகனான இராமன்‌ நம்மிடம்‌ அள 
வற்ற அன்பு உள்ளவன்‌; ஜகதேக வீரன்‌; 
விரோதியான இராவணனைக்‌ கொல்வது 
திண்ணம்‌. கொன்று, நம்மைத்‌ கேடுங்கால்‌, 
ஸீதை முடிந்து பல மாதங்களாயிற்றே” 
என்றால்‌, தண்ணீர்ப்‌ பந்தலில்‌ வந்து, உருண்டு 
உடைந்து கிடக்கும்‌ தண்ணீர்ச்சாலைக்‌ 
கண்டு தபிக்கும்‌ விடாயனைப்‌ போன்று, அப்‌ 
பரமன்‌ கதி என்னாகும்‌! அப்பரமனுக்காகவே 
நாம்‌ உயிர்‌ தரித்திருப்பது நம்‌ நிலைமைக்குப்‌ 
பொருந்திய கார்யம்‌ அன்றோ 2?” என்று 
இருந்ததே அக்காரணமாம்‌. 


13 


இங்கு, இராமபிரான்‌ திருவுள்ளக்‌ கருத்‌ 
தைப்‌ பின்‌ சென்று இருக்கும்‌ பாரதந்தரிய 
நிலையை நாம்‌ நன்கு உணரலாம்‌ அல்லவா? 


இக்கருத்தை நாம்‌ மனத்திருத்தி, இரண்‌ 
டாம்‌ பிரிவையும்‌, அப்பிரிவில்‌ நடந்த செயலை 
யும்‌ காணுங்கால்‌, ஓர்‌ ஐயம்‌ எழக்கூடும்‌ அந்த 
ஐயம்‌ பின்வருமாறு காணத்தக்கது. 


“இரண்டாம்‌ பிரிவாவது-- உலக அபவாதத்‌ 
தைப்‌ போக்கிக்‌ கொள்வதற்காக இராம 
பிரான்‌ பிராட்டியைக்‌ காட்டிலே போகவிடப்‌ 
பிரிந்தது என்று முன்னமேயே கூறியிருந்‌ 
தோம்‌. இதைக்‌ காணுங்கால்‌, “பிராட்டியிடம்‌ 
இராமபிரானுக்கு அன்பு எள்ளளவும்‌ இல்லை” 
என்று தெரிகிறதன்றோ? அப்பிராட்டியார்‌, 
தம்‌ உயிரை விரும்பி இருப்பது இராமபிரானுக்‌ 
காகவே என்ற கருத்து, “எர ஏ எரா: 
(நஹி மே ஜீவிதேநார்த்த:) என்ற அவர்‌ கூற்‌ 
ரல்‌ நன்கு விளங்குகிறதன்றோ? அசோக 
வனத்தில்‌ எழுந்தருளியிருக்குங்கால்‌, இரா 
வணனாலும்‌ அரக்கியராலும்‌ சொல்லொணாத்‌ 
துன்பம்‌ பெற்றிருந்தும்‌ இராமபிரானுக்காக 
வேயன்றோ உயிர்‌ தரித்திருந்தது? அவன்‌ அவ்‌ 
வாறு இருக்க, பிராட்டியார்‌ உயிர்‌ துறக்காது 
இருந்ததற்குக்‌ காரணம்‌ யாதோ? 


இவ்‌ ஐயத்திற்குப்‌ பரிஹாரமாவது--மிகவும்‌ 
துயருற்றிருந்த இலக்குமணன்‌, கங்கைக்‌ கரை 
யேறினதும்‌, பிராட்டி ஸன்னிதியில்‌, இராமன்‌, 
காட்டிலே விட்டதிற்குப்‌ பயனாகத்‌ திருவுள்ளம்‌ 
பற்றின உலக அபவாத பரிஹாரத்தை விண்‌ 
ணப்பம்‌ செய்தனன்‌. அதைச்‌ செவிமடுத்த 
அப்பிராட்டி, மிகவும்‌ துன்புற்றுப்‌ புலம்பிப்‌ 
பேசும்போது, அருளிச்செய்த வார்த்தைகளுள்‌ 
ஒன்று. 


“எ எச ஏரார்‌ ஏரார்‌ எனி என | 
ர 1௭௭ எ எஏத்afகாefa ப” 
(நகல்வத்யைவ ஸெளமித்ரே ஜீவிதம்‌ 
ஜாஹ்நவீ ஜலே | 
த்யஜேயம்‌ ராகவம்‌ வம்சே பர்துர்மாபரி 


ஹாஸ்யதி | 


என்பதாம்‌. 


14 


இதன்‌ கருத்து- *இலக்குமணனே! “இராம 
பிரானைச்‌ சுட்டியிருக்கும்‌ ரகுஸந்தானமானது, 
அவ்‌ இராமபிரானுடைய திருவம்சத்தில்‌ 
இல்லாமல்‌ அழிய வொண்ணாது” என்று கங்கா 
ஜலத்தில்‌ இப்போதே உயிரை விடுகைக்குத்‌ 
தகுதியடையவளாக ஆகிறிலேன்‌' என்பதாம்‌. 


இக்‌ கருத்தைக்‌ காணுங்கால்‌, இராம 
பிரானைப்பற்றி உயிர்‌ தரித்திருக்க வேண்டுவ 
தில்லை. அப்பிரான்‌ விரும்பிய ஸந்ததியைப்‌ 
பற்றி அப்பிராட்டியார்‌ அப்பிரிவில்‌ உயிர்‌ 
தரித்திருந்ததாய்‌ த்‌ தெரிகிறதன்றோ? இதைக்‌ 
காண்போருக்கு மேற்கூறிய ஐயத்தின்‌ பரி 
ஹாரம்‌ நன்கு புலனாம்‌. 


இங்கு, “£ஆற்றாமையின்‌ கனத்தாலே முடிந்து 
பிழைக்கை தேட்டமாகா நிற்கச்‌ செய்தேயும்‌, 
அது செய்யமாட்டாதே பெருமாள்‌ நினைவைப்‌ 
பின்‌ சென்று, தன்‌ ப்ராணனை நோக்கிக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ படியான பாரதந் 
திரியத்தையிறே ப்ரகாசிப்பித்தது'' என்னும்‌ 
மணவாளமா முனிகள்‌ திருவாக்கு அனுபவிக்‌ 
கத்தக்கது. 


இத்‌ திருவாக்கில்‌ அமைந்துள்ள “பெருமாள்‌ 
நினைவைப்‌ பின்‌ சென்று” என்பதற்கு, “குசல 
வர்களுடைய திருவவதாரத்தில்‌ இராமபிரான்‌ 
விருப்புற்றிருப்பவனாம்‌. ஆதலின, இப்போது 
நாம்‌ உயிர்‌ தரித்திருப்பது அப்பிரானுக்கு 
இஷ்டமாம்‌” என்னும்‌ எண்ணத்தை, (அபத்‌ 
யலாபோவைதேஹி * என்னும்‌ அப்பிரான்‌ 
திருவாக்கையும்‌, அதின்‌ மூலமான அவன்‌ திரு 
வுள்ளக்‌ கருத்தையும்‌ பின்பற்றி)ப்‌ பெற்றி 
ருந்து” என்பது கருத்தாம்‌. 


இனி, இங்கு அப்பிராட்டியார்‌ குசலவர்கள்‌ 
திருவவதாரம்‌ செய்த பின்‌, உயிரோடு இருந்‌ 
ததிற்குக்‌ காரணம்‌ யாதோ? என்னும்‌ வினா 


சிலருக்கு உண்டாகலாம்‌. இராமபிரானுக்‌ 
காகவோ, அப்பிரானுடைய ந்ததிக்கா 
கவோ, பிராட்டியார்‌ உயிர்‌ தரித்திருக்க 
வேண்டுவதில்லையன்றோ? 


இவ்வினாவிற்கு விடை பின்வருமாரு - * தலை 
வன்‌, தலைவிக்கு அடையப்பெறும்‌ நன்மையா 
யும்‌, அந்நன்மையைப்‌ பெறுதற்கு ஏதுவாயும்‌, 


அத்தலைவியினால்‌ உபசரிக்கத்‌ தக்‌ கவனாயும்‌, 
போற்றத்‌ தகுந்தவனாயும்‌ இருப்பவனாம்‌. 
அதனால்‌, உயிரையோ, அவ்வுயிரிலும்‌ மேற்‌ 
பட்டது ஒன்றையோ, விட்டாகிலும்‌ தலைவன்‌ 
விருப்பத்தைச்‌ செய்ய வேண்டியவளாம 
தலைவி. 


இம்முறை, 11812 சேர்‌ எாசர்‌. ஏஎ: 
சரன்‌: டர்ன்‌ faa Sed Ad: IA 
99௭: பு” ஏணி ர்ச்‌ எனி TATE 
ர்‌ (பதிர்ஹி தைவம்‌ நார்யா: பதிர்‌ 
பந்து: பதிர்‌ கதி; | ப்ராணை ரபி ப்ரயம்‌ 
தஸ்மாத்‌ பர்த்து: கார்யம்‌ விசேஷத: || 
£பாலயந்தீ ஹரேர்‌ பாவம்‌ பத்னீ பகவ 
தோஹ்யஹம்‌!) என்று பிராட்டியாராலேயே 
அருளிச்செய்யப்‌ பெற்றுளளது, 


இங்கு, “பிறருக்காக உயிர்‌ தரித்திருக்க 
வேண்டும்‌; பரதந்திரருக்கு முடிகை கேட்ட 
மானாலும்‌ முடியப்போகாது' என்னும்‌ 
உண்மையை உணருதல்‌ வேண்டும. 


இவ்வுண்மைக்‌ கருத்தைச்‌ சிறிது விரித்துக்‌ 
கூறுவாம்‌: பெருவ்யாதியினால்‌ பீடிக்கபபட்ட 
ஒருவன்‌, அப்பீடை தாங்க மாட்டாமல்‌, 
தானே உயிரைத்‌ துறந்து விடுகிறான்‌. அவன்‌ 
அங்ஙனம்‌ முடிகையே அவனுக்குச்‌ சேர, 
பிழைச்கை எனப்‌ பெறுகின்றது. இவ்வாறு 
முடிகையே பிழைக்கையானால்‌ பிழைக்கையும்‌ 
முடிகையாகலாமன்றோ? 


ஸீதாப்பிராட்டியார்‌, குசலவர்கள்‌ திருவ 
வதாரம்‌ செய்த பிறகு, இராமபிரானுடைய 
ஸந்ததிக்காக உயிர்‌ தரித்திருக்கவேண்டுவ 
தில்லை என்பதும்‌, அக்காலத்தில்‌ அவருக்கு 
முடிகை தேட்டமாயிருந்தது என்பதும்‌ ஒரு 
வாறு உன்மையேயாம்‌. ஆயினும்‌, அப்பி 
ராட்டியார்‌ தம்‌ இயல்புக்கு ஏற்ப, மேற்கூறிய 
வாறு பிழைக்கை என்னும்‌ முடிகையைப்‌ 
பெற்றிருந்தவர்‌ என்றே நாம்‌ அறிதல்‌ வேண்‌ 
டும்‌. இவ்வாறு இருத்தற்கும்‌ காரணம்‌ 
இராமபிரான்‌ திருவுள்ளக்‌ கருத்தேயாம்‌. 


15 


இங்கு, திருவுள்ளக்‌ கருத்து என்பது யாதோ? 
எனின்‌, கூறுவாம்‌: ““ஸீதாபிராட்டியார்‌ கற்‌ 
புடையவர்‌”* என்பது மாத்திரமன்றி, கற்பி 
னுக்கு அணியாகவே விளங்குபவராம்‌. ““கண்‌ 
டனன்‌ கற்பினுக்கு அணியை”” என்னும்‌ திரு 
வடி திருவாக்கையும்‌ இங்கு நாம்‌ காணுதல்‌ 
வேண்டும்‌. அப்பிராட்டியாரை, இக்‌ கொடு 
வுலகம்‌ தன்‌ இயல்புக்‌ கேற்ப, குற்றம்‌ கூறிற்று. 
ஆயினும்‌, நாள்‌ செல்ல, நாள்‌ செல்ல இக்‌ 
கொடுவுலகத்திற்கே, அப்பிராட்டியாரின்‌, 
குற்றம்‌ சிறிதும்‌ இன்றியிருக்கும்‌ சிறப்பு நன்கு 
விளங்கக்‌ கூடும்‌. அக்காலத்கில்‌ குழந்தை 
களுடன்‌ பிராட்டியாரை அழைத்துக்‌ கொள்‌ 
வதே தமக்கு நன்றாம்‌. ஆதலின்‌, : இப்‌ 
பொழுது பிராட்டியார்‌ உயிர்‌ துறத்தல்‌ 
கூடாது? என்பதே அக்கருத்தாம்‌. 


இதற்குத்‌ தக்க பிரமாணம்‌ யாதோ? எனின்‌, 
மூன்றாம்‌ பிரிவைப்‌ பற்றிக்‌ கூறுமிடத்து, 
வால்மீகி முனிவன்‌, இராமபிரானுடைய ஸன்‌ 
னிதியில்‌ வந்து ஒடுங்கி நிற்கும்‌ ஸீதாப்பிரட்டி 
யாரைக்‌ குறித்து, *இவர்‌ குற்றம்‌ சிறிதும்‌ 
இன்றி நல்லொழுக்கம்‌ பெற்றிருப்பவர்‌; 
பாவம்‌ சிறிதும்‌ இல்லாதவர்‌; இராமபிரானை 
பல்லாமல்‌ மற்றொருவரையும்‌ நெஞ்சாலும்‌ 
நினைத்திலாது, அப்பிரானையே தெய்வமாகப்‌ 
பற்றியிருப்பவர்‌. ஏஏ ஏளன ஏரா 
ர” 
“இயம்‌ சுத்தஸமாசாரா அபாபா பதிதே 
வதா” என்று கூறியிருத் தலையும்‌, 


இராமபிரானும்‌, “நானும்‌, குற்றம்‌ சிறிதும்‌ 
இன்றி இருப்பவர்‌ பிராட்டியார்‌ என்பதை 


அறிவன்‌; (ஏன எஎ1' அபாபேத்‌ யபி 
ஜானதா) முனிவனாகிய நீர்‌ சொன்னதுவே 
போதும்‌; (9 TENT gal 81௭1௭4 
எததேவம்‌ மஹாபாக யதா வசஸி தர்மவித்‌) 
ஆனாலும்‌, இந்தத்‌ திரளிலே உலகம்‌ நம்புமாறு, 
கன்‌ சுத்தியை வெளியிட்டுக்கொள்ள வேண்‌ 
டும்‌?” என்று அருளிச்‌ செய்திருத்தலையும்‌ 
காணுங்கால்‌, மேற்கூறிய கருத்து, தெள்ளி 
தின்‌ விளங்குகின்‌ ற தன்றோ? 


இங்கு, (பிறருக்காக உயிர்‌ தரித்து இருக்க 
வேண்டும்‌ பரதந்திர ஜன்மத்தில்‌ பிறந்தோ 
ருக்கு நினைத்தபோது முடியப்போமோ ? 
அங்ஙனம்‌ நினைத்தபோது முடிந்து விட்டால்‌, 
பாரதந்திரியமாகிற செல்வம்‌ நிலை பெற்றிக்‌ 
குமோ ?) என்னும்‌ கருத்தைக்‌ கொண்டுள்ள 
“மாயும்‌ வகையறியேன்‌ வல்வினையேன்‌ பெண்‌ 
பிறந்ததே'' என்னும்‌ ஆழ்வார்‌ திருவாக்கை 
யும்‌ காண்க. 


இதுகாறும்‌ கூறிய பரதன்‌, ஸீதாபிராட்டி 
யார்‌ இவ்விருவருடைய சரிதங்களை நாம்‌ 


மனத்திருத்தி நோக்குங்கால்‌, இராமபிரா 
னுக்கு இராச்சியமும்‌, பரதனும்‌, ஸீதாப்‌ 
பிராட்டியும்‌ போன்று, “இந்த ஜீவனும்‌, 


இவனுடைமையாக எண்ணப்‌ பெற்றிக்கும 
வையும்‌ அப்பிரானுக்கே (நாராயணனுக்கே) 
உரிய உண்மை உடைமைப்‌ பொருளும்‌ பரதந்‌ 
தரப்‌ பொருளுமாம்‌” என்பது நன்கு விளங்கு 
கின்றதல்லவா? இவ்வாறு ஜீவனுடைய 
உண்மை நிலையை இராமாயணத்தில்‌ கண்டோ 
மல்லவா? இனி, உபேயம்‌ எனப்படும்‌ பயனைப்‌ 
பற்றி அராய்வோம்‌. 


வேதாந்தமும்‌ உபேயமும்‌ 


இவ்வுலகிற்கு மீண்டுவருதல்‌ இன்றி, மோக்ஷ 
உலகத்தைத்‌ தருவதான வழியில்‌ சென்று, 
திருநாட்டிலே சேர்ந்து, 
அவனையும்‌, அவன்‌ திருக்குணங்களையும்‌, திரு 
மேனியையும்‌ அன்புடன்‌ அனுபவித்து, அவ்‌ 
வனுபவத்தினால்‌ ஆனந்தம்‌ 
தூண்ட அவன்‌ திருவுள்ளம்‌ உகக்குமாறு 
அடிமை செய்து வாழுதலே, இந்த ஜீவனுக்குச்‌ 
சிறந்த நன்மையாம்‌. இவ்வாறான வாழ்வையே 


எம்பெருமானைச்‌ 


உண்டான. 


“உயேயம்‌' என்றும்‌, “வீடுபேறு” என்றும்‌ கூறு 
வர்‌, ஆன்றோர்‌. 

இங்கு, பரமனைப்‌ பஜனம்‌ பண்ணுவோர்‌, 
(மோஷ உலகத்திற்குச்‌ செல்லுவோரை 
முதலிற்‌ கண்டு. உபசரித்து, வழி நடத்தும்‌ 
தெய்வமான) அர்ச்சஸ்ஸை அடைகின்றனர்‌” 
என்னும்‌ கருத்தைக்‌ கொண்டுள்ள ஏஏ 
ஏயர்‌ (தேர்ச்சி ஷமபி ஸம்பவந்தி) என்‌ 
னும்‌ வேதாந்த வாக்கியமும்‌, 


“பரமனைப்‌ பஜனம்‌ பண்ணுவோன்‌ அப்பர 
மனையே அடைகின்றான்‌” என்னும்‌ பொருள்‌ 
பெற்றுள்ள “எனின்‌ ரர” (ப்ரஹ்ம 
விதாப்தோதி பரம்‌) என்னும்‌ வேதாந்த 
வாக்கியமும்‌, 

“மிகவும்‌ இனிய பொருளான பரம புருஷனை 
அடைந்து, அனுபவித்து இன்பம்‌ துய்க்கின்‌ 
மூன்‌” “திருநாட்டில்‌ முக்தன்‌ எம்பெருமா 
னுடன்‌ அவன்‌ திருக்கலியாண குணங்களை 
அனுபவிக்கின்றான்‌” என்றும்‌ அப்பரமபுருஷனு 
டைய திருமேனியைக்‌ கண்கூடாகக்‌ காண்‌ 
கின்றனர்‌ நித்யர்‌' என்னும்‌ கருத்துக்களை 
முறையே காட்டும்‌, “ஜித்‌ எசான்‌ 
wafa’ (ரஸம்‌ ஹ்யேவாயம்‌ லப்த்வாலநந்த 
பவதி) “ஏபினிர எரர்‌ எகர காரா ஏர 
TT எரா ட்‌ (பரமேவ்யோமன்‌ ஸஹோச்‌ 
னுதே ஸர்வான்‌ காமான்‌ ஸஹப்ரஹ்மணா 
விபச்சிதா) ஏவ! எர ஏ₹:' (ஸதா பச்யந்தி 
ஸூரய:) என்னும்‌ வேதாந்த வாக்கியங்களும்‌ 
காணத்‌ தக்கன. 

ஆனால்‌, “பரமபுருஷன்‌ திருவுள்ளம்‌ உகக்கு 
மாறு அடிமை செய்து வாழுதல்‌ இந்த 
ஜீவனுக்குச்‌ சிறந்த நன்மை” என்பதற்குத்‌ 
தக்க பிரமாணம்‌ யதோ? என்னும்‌ கேள்வி 
இங்கு உண்டாவது இயல்பேயாம்‌, 

இக்கேள்விக்கு விடை பின்வருமாறு :- 
ஓவன்‌ கை, கால்‌ முதலிய உறுப்புக்களோடு 
கூடிய பிண்டத்தை ஏவி, தாங்கி, அப்பிண்‌ 
டம்‌ செய்யும்‌ பணீயை ஏற்று உகக்கின்றமை 
யின்‌, அந்த ஜீவன்‌ ஆத்மா; அப்பிண்டம்‌ 
சரீரம்‌' என்பது எங்ஙனமோ, அங்ஙனமே, 
“பரமன்‌ ஜீவனை ஏவி, தாங்கி, அந்த ஜீவன்‌ 
செய்யும்‌ பணியை ஏற்று உகக்கின்‌ றமையின்‌, 
“அப்பரமனும்‌ ஆத்மா; அந்த ஜீவனும்‌ சரீரம்‌” 
என்பதையும்‌ நாம்‌ உணரலாமல்வலா? 


இங்கு, ஏனானா எ (யஸ்யாத்மா சரீ 
ரம்‌- எவனுக்கு ஜீவன்‌ சரீரமோ] என்னும்‌ 
வேதாந்த வாக்கியம்‌ பிரமாணமாய்க்‌ 
காணத்தக்கது இதனால்‌, தேறிய ஸாரப்‌ 
பொருள்‌ என்‌? என்னில்‌, இந்தச்‌ சுருதி, 
“ஜீவன்‌ பரமனுக்குச்‌ சரீரமாம்‌' என்று கூறிய 
போதே, “இந்த ஜீவனுக்குச்‌ சிறந்த நன்மை 
பரமனுக்குத்‌ தொண்டு செய்கையே யாழ்‌! 
என்பதையும்‌ கூறிற்றன்றோ? 


16 


ஆனால்‌, “இவ்வடிமைத்‌ தொழில்‌ உலகப்‌ 
போக்கில்‌ துன்பம்‌ தருவதாய்‌ இருத்தலினா 
லும்‌: “ஒருவருக்குத்‌ தொண்டு பூண்டொழுகு 
வது துன்ப மயமானது' எனச்‌ சாஸ்த்திரங்‌ 
களில்‌ சொல்லப்படுவதாலும்‌, மனுமுதலிய 
பெரியோர்‌, “தொழில்களில்‌ அடிமைத்‌ 
தொழில்‌, கடைப்பட்டது; துன்பமயமானது” 
என இயம்பி இருத்தலாலும்‌, அடிமைத்‌ 
தொழில்‌ துன்பம்‌ தருவதொன்றாம்‌” என்பது 
தெள்ளிதின்‌ விளங்குகின்‌ றதன்றோ? 


உண்மை இவ்வாறு இருக்க, “துன்பம்‌ கல 
வாத பேரின்பத்தையே அனுபவித்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ மோக்ஷ தசையிலும்‌, ஜீவ 
னுக்கு இவ்வடிமைத்‌ தொழில்‌ உண்டு எனச்‌ 
சொல்லப்‌ பெறுகின்றதே, இது பொருந்து 
மாறு யங்ஙனம்‌ ? என்னும்‌ இவ்வினா இங்கு 
எழுகின்றது. 


இவ்வினாவிற்கு விடை பின்வருமாறு :-- 
“எங்கும்‌ அடிமைத்‌ தொழில்‌ துன்பம்‌ தருவ 
தாகவே இருக்கும்‌” என்பது இல்லை. “காளி 
தாஸன்‌, தான்‌ உகந்த விலைமகளுக்குத்‌ தண்‌ 
ணீர்‌ கொண்டு வநது தருதல்‌ முதலிய 
தொண்டைமிக்க மகிழ்வுடனும்‌, இன்பத்துட 
னும்‌ செய்து வந்தான்‌” என்பது சரித்திர 
உண்மை. அதைப்போன்றே, பரமனுக்குச்‌ 
செய்யும்‌ தொண்டும்‌ இன்பமாகவே இருக்கும்‌, 


காளிதாஸன்‌, தான்‌ உகந்த விலை மகளின்‌ 
அழகு முதலிய குணங்களில்‌ ஈடுபட்டு, அவ்‌ 
வுவப்பினால்‌, அங்குத்‌ தொண்டு புரிந்ததால்‌, 
அத்தொண்டு இன்பமாக இருந்தது என்ன 
லாம்‌. 


இங்கு, எம்பெருமானுக்கு அழகு முதலிய 
குணங்கள்‌ உண்டோ? “அவன்‌ நிர்குணன்‌ 
( குணங்களற்றவன்‌ )” என வேதாந்தங்களில்‌ 
கூறப்‌ பெறுகின்றனனே, அங்ஙனம்‌ குணமற்ற 
அப்பெருமானிடத்தில்‌ இந்த ஜீவனுடைய 
நெஞ்சம்‌ ஈடுபடுமோ? ஈடு படாதன்றோ? மனக்‌ 
கவர்ச்சி உண்டாகாத இடத்தில்‌ உவப்புக்‌ 
கொள்ளாத இடத்தில்‌ அடிமைத்‌ தொழில்‌ 
இன்பமாய்த்‌ தோன்றுவதுதான்‌ எவ்வாறு? 
எனச்‌ சிலர்‌ கருதக்கூடும்‌. 


“எம்பெருமான்‌ நிர்குணன்‌” என்னும்‌ 
வேதாந்த வாக்கியத்திற்கு, குணம்‌ ஒன்றுமே 
இல்லாதவன்‌” என்பது கருத்தன்று; பின்னை 


கருத்து யாதோ? எனின்‌, “£தீயகுணம்‌ சிறிதும்‌ 
இல்லாதவன்‌” என்பதே கருத்தாம்‌. 


* இருக்கலியாண குணங்களும்‌ இல்லாதவன்‌” 
என்று பொருள்‌ கொள்ளில்‌, “பேரறிவு, 
பேராற்றல்‌ முதலிய எண்ணிறந்த திருக்கலி 
யாண குணங்களைப்‌ பெற்றிருப்பவனாம்‌ எம்‌ 
பெருமான்‌” என்னும்‌ கருத்தைக்கொண்டுள்ள 


ஏன: (யஸ்ஸர்வஜ்ஞ:) “என எ[க: 
(பராஸ்ய சக்தி: ) என்பனபோன்ற பல 
வேதாந்த வாக்யெங்களோடு முரண்பாடு 


உண்டாமன்றோ 2 


இங்ஙனம்‌, “எம்பெருமான்‌ இருக்கலியாண 
குணம்‌ நிரம்பியிருக்கப்‌ பெற்றவன்‌” என 
வேதாந்த வாக்கியம்‌ இயம்புகின்‌றமையினா 


லும்‌, இந்த ஜீவனும்‌, எம்பெருமான்‌ திருக்‌ 
குணங்களில்‌ ஈடுபட்டு, உவந்து, அடிமைத்‌ 
தொழில்‌ புரிின்றமையினாலும்‌, இங்கும்‌ 


அடிமைத்‌ தொழில்‌ இன்பமாகவே இருக்கும்‌ 
என்பதில்‌, தட்டு ஒன்றுமில்லை. 


இதுகாறும்‌ கூறியவற்றால்‌, வேதாந்த வாக்‌ 
கியங்களைக்கொண்டே, :பரமபுருஷன்‌ திருவுள்‌ 
ளம்‌ உகக்குமாறு அடிமை செய்வதே வீடு 
பேறு” என்பதை உணர்ந்தோமல்லவா 2 


இனி, “ஏன 87௭ ௭௭1௭” (ப்ரம்மவேத 
ப்ரஹ்மைவ பவதி) என்னும்‌ வேறொரு 
வேதாந்த வாக்கியத்தையும்‌, அவ்வாக்‌இயத்‌ 
தில்‌ மேலெழத்தோன்றும்‌ கருத்தையும்‌ காண்‌ 
போம்‌. 

“ஒருவன்‌ குற்றத்தினால்‌, முத்துச்சிப்பியில்‌ 
அதன்‌ தன்மையை அறியாது, வெள்ளியின்‌ 
தன்மையை அறிகின்றான்‌; அவ்வறிவு பிரமம்‌ 
எனப்படும்‌. அந்தப்‌ பிரமம்‌ இருக்கும்போது, 
வெள்ளி உண்மைப்‌ பொருளாய்த்‌ தெரி 
கின்றது. அதனால்‌ அவன்‌ அதை எடுக்கச்‌ 
செல்கின்றான்‌. அங்ஙனம்‌ சென்று, எடுத்து, 
நோக்குங்கால்‌, “இது வெள்ளியன்று, முத்துச்‌ 
சிப்பி என்று சிப்பியின்‌ தன்மை புலனாகின்றது. 


அப்போது, அம்முத்துச்‌ சிப்பியைத்‌ தவிர, 
வெள்ளியோ, அதன்‌ தோற்றமோ இல்லை; 
சிப்பி மட்டும்‌ தென்படுகின்றது” ்‌ இது 
போன்று, 


17 


ப்ரஹ்மமானது குற்றத்தினால்‌ பிரபஞ்ச 
மாகத்‌ தோன்றுகின்றது. “*தத்‌ த்வம்‌ அஸி” 
என்னும்‌ வாக்கியத்தினால்‌, “ஆத்மா ஒன்று 


தான்‌ உண்டு” என்னும்‌ உண்மையை உணரும்‌ 
போது, இப்பிரபஞ்சமோ இதன்‌ தோற்றமோ 
ஒன்றுமே இராது. அந்த ப்ரஹ்மம்‌ மட்டும்‌ 
இருக்கும்‌. அங்ஙனம்‌ அந்த ப்ரஹ்மம்‌ மட்டும்‌ 
இருக்கையே வீடு பேறோம்‌. இதுவே மேற்‌ 
கூறிய வாக்கியத்தின்‌ மேலெழத்தோன்றும்‌ 
கருத்தாம்‌. 


இக்கருத்தையும்‌, முன்னம்‌ கூறிய “அடிமைத்‌ 
தொழிலே வீடு பேரும்‌' என்னும்‌ கருத்தை 
யும்‌ ஒன்று சேர்த்துக்‌ காண்போருக்குக்‌ கலக்‌ 
கம்‌ உண்டாவது இயல்பேயாம்‌, 


இக்கலக்கத்தை மீமாம்ஸா சாஸ்திர முறை 
யைக்‌ கைக்கொண்டு போக்கிக்கொள்ளுங்கால்‌, 
“ப்ரஹ்ம வேத ப்ரஹ்மைவ பவதி” என்னும்‌ 
வாக்கியம்‌, “ஆத்மாவினுடைய உண்மையை 
உள்ளபடி  உணர்பவன்‌ ப்ரஹ்மமாகவே 
ஆகிறான்‌” என்னும்‌ கருத்தைக்‌ காட்டுவதன்று: 
பிறகு எக்கருத்தைக்‌ காட்டுகின்றதோ 2 
என்னில்‌, *மேற்கூறியவாறு உண்மையை 
உணருவோன்‌, மோஷ தசையில்‌ பரமனோடு 
மிகவும்‌ ஒற்றுமை பெற்றிருப்பவனாம்‌' என்‌ 
னும்‌ கருத்தையே காட்டுவதாம்‌; என்பது 
நன்கு புலனாம்‌. 


இவ்வாக்கியத்தில்‌ அமைந்துள்ள ** ப்ரஹ்‌ 
மைவ பவதி” என்னும்‌ பகுதியில்‌ “ப்ரஹ்ம 
மாக ஆகிறான்‌” என்னும்‌ கருத்து காணப்‌ 
பெறுகின்றது என்பது ஒருவாறு உண்மையே, 
இக்கருத்தையே கொள்ளில்‌ ஜீவனுக்கும்‌ பரம 
னுக்கும்‌ உள்ள வேற்றுமையைப்‌ பலவாருகக்‌ 
கூறும்‌ பல வேதாந்த வாக்கியங்களோடு 
முரண்பாடு உண்டாமன்றோ? 


முன்னம்‌ சேதனன்‌ அர்ச்சிராதி வழியில்‌ 
செல்லுகல்‌, திருநாட்டிலே பரமபுருஷனைச்‌ 
சேர்தல்‌, அவனையும்‌, அவன்‌ திருக்குணங்களை 
யும்‌, திருமேனியையும்‌ அனுபவித்தல்‌, ஆனந்‌ 
தம்‌ பெறுதல்‌, அடிமை செய்தல்‌, அப்பரமனை 
உவப்பித்தல்‌ என்னும்‌ பல நன்மைகளை அறி 
விக்கும்‌ பல வாக்கியங்களைக்‌ கண்டோ 
மல்லவோ? 


மிகவும்‌ ஒற்றுமையுள்ள இருபொருள்களை 
அவ்வொற்றுமை தோன்ற ஒன்றாகவே கூறுத 
லும்‌ செய்யுள்‌ வழக்கில்‌ உள்ளதொன்றே 
யாம்‌. தாமரை மலர்‌ போன்றுள்ள கண்ணை 
அம்மலராகவே கூறுகின்றாரல்லவா? “தாவி 
வையங்‌ கொண்ட தடந்தாமரை” என்று, 


இம்முறையைப்‌ பின்பற்றி, “ப்ரஹ்மைவ 
பவதி" என்னும்‌ சுருதியில்‌ மேற்கூறியவாறு 
பொருத்தமான பொருளைக்‌ காண்பதே 
நன்றாம்‌, 


ஆனால்‌, தலைவன்‌, தொண்டன்‌ இவ்விரு 
வருள்‌, தலைவனுக்குச்‌ சிறப்பும்‌, தொண்ட 
னுக்குத்‌ தாழ்ச்சியும்‌ தென்படுகின்றன. இது 
போன்று, உண்மையில்‌ குலைவனான எம்பெரு 
மானுக்குச்‌ சிறப்பும்‌ தொண்டனான ஜீவ 
னுக்குத்‌ தாழ்ச்சியும்‌ உண்டு என்றே கொள்ளு 
குல்‌ வேண்டும்‌. அங்ஙனமே பிரமாணங்களும்‌ 
கூறுகின்றன. 


உண்மை இவ்வாறு இருக்க, பரமனுக்கும்‌ 
ஜீவனுக்கும்‌ மிகவும்‌ ஒற்றுமை உண்டு என்று 


18 


கூறுவது யாங்கனம்‌ ? எனச்‌ சிலர்‌ கருதக்‌ 


கூடும்‌. 


ஓர்‌ அரசனுக்கு அவன்‌ புத்திரனைத்‌ தொண்‌ 
டன்‌ என்றும்‌, அந்த அரசனோடு மிகவும்‌ 
ஒற்றுமை பெற்றிருப்பவன்‌ அவன்‌ புத்திரன்‌ 
என்றும்‌ காண்கின்றோம்‌. அது போன்றே 
இங்கும்‌ ப்ரஹ்மத்திற்கு ஜீவன்‌ தொண்டன்‌ 
என்றும்‌, அந்த ப்ரஹ்மத்தோடு மிகவும்‌ 
ஒற்றுமை பெற்றிருப்பவன்‌ என்றும்‌ கொள்ளக்‌ 
குறையில்லை “நான்‌ இராஜ குமாரன்‌” என்‌ 
னும்‌ கருத்தைப்‌ பெற்றுள்ள “ஏத எலான்‌ 
(அஹம்‌ ப்ரஹ்மாஸ்மி) என்னும்‌ வாக்கியத்‌ 
தை இங்குக்‌ காண்க. அரசனுடைய புதல்வன்‌ 
அரசனன்றோ? 


இவ்வாறு உபேயத்கைக்‌ குறிக்கும்‌ 
வேதாந்த வாக்கியங்களின்‌ கருத்தை மிமாம்‌ 
ஸா சாஸ்திர முறையைப்‌ பின்பற்றி, கலக்கம்‌ 
சிறிது மறக்‌ கண்டோம்‌. இனி, இராமா 
யணத்தில்‌ இவ்‌ உபேயத்தைக்‌ காண்போம்‌: 


இராமாயணமும்‌ உபேயமும்‌ 


முதலில்‌, எம்பெருமானுடைய அருளுக்கு 
இலக்கானவனை எம்பெருமானாகவே சுருதி 
இயம்புகின்றதே, இதை இராமாயணம்‌ எவ்‌ 
வாறு தெரிவிக்கின்றதோ, அதை அவ்வாறே 
அனுபவிப்போம்‌: 


திருவடி அசோக வனத்தில்‌ ஸீ தாபிராட்டி 
யாரைத்‌ திருவடிதொழுது நிற்கும்‌ போது, 
அப்பிராட்டியார்‌ தாம்‌, அத்திருவடியை 
நோக்கி, இவன்‌ இராமதூதனோ? அல்லனோ? 
என ஐயமுற்று, உண்மையை உணரவிரும்பி, 
இஷ்வாகு குலத்திலே திருவவதாரம்‌ செய்‌ 
தருளின புருஷோத்தமர்களான இராம 
இலக்ஷ்மணர்களுக்கும்‌, வானரரான ஸாக்ரீ 
வன்‌ முதலானார்க்கும்‌ தோழமை ஏற்பட்ட 
தற்கு காரணம்‌ யாதோ ? ஏற்பட்டது எவ்‌ 
வாறோ? என்று வினவியிருப்பது நாம்‌ அறிந்த 
தேயாம்‌, 


அவ்வினாவிற்குத்‌ திருவடி விடை விடுக்குங்‌ 
கால்‌, கூறிய வார்த்தை, “எஏரரிசளிர்சர்‌ 
சேர்ச்‌ எள” (ராம ஸுக்ரிவயோரைக்யம்‌ 


தேவ்‌ யேவம்‌ ஸமஜாயத) என்பதாம்‌. 


இவ்வார்த்தையின்‌ கருத்து, பின்வருமாறு:- 
புருஷோத்தமனாகிய இராமபிரானோ, மிக 
மிகப்‌ பெரியோனும்‌, ஒப்பற்ற மேன்மை பெற்‌ 
மிருப்போனுமாம்‌. குரங்காகிய ஸுக்ரீவனோ, 
மிக மிகச்‌ சிறியோனும்‌, ஒப்பற்ற தாழ்ச்சி 
பெற்றிருப்போனுமாம்‌. அப்பெருமான்‌ இக்‌ 
குரங்கைத்‌ தோழமை கொள்வதற்குத்‌ தக்க 
காரணம்‌ இவன்பால்‌ ஒன்றும்‌ அறிகின்றி 
லேன்‌, அம்மா ! ஆயினும்‌, இராமபிரான்‌ 
ஸுக்ரீவன்‌ ஆயெ இவ்விருவரும்‌ ஒருவர்‌ 
என்னலாம்‌ படி, அவ்விருவருக்கும்‌ உள்ள 
தோழமையைத்‌ தான்‌ அறிகின்றேன்‌.” 


இன்னமும்‌ கேட்டருளாய்‌: இராமபிரா 
னுடைய தர்மபத்தினியாகிய தேவரீருக்கு 
இலக்குமணன்‌ தூது வருதல்‌ முறையாகும்‌. 
அல்லது, உயிர்த்தோழனாகிய ஸாக்ரீவன்‌ 
அங்ஙனம்‌ தூது வருதல்‌ முறை என்னலாம்‌. 
நானோ, ஸாக்ரீவன்‌ தொண்டர்களுள்‌ மிகவும்‌ 
கடைப்பட்டவன்‌. இவ்வாறு கடைப்பட்டவ 
னாகிய இத்தொண்டன்‌, தூது வருமாறு அவ்‌ 
விருவருக்கும்‌ தோழமை ஏற்பட்டுள்ளது என்‌ 
ரூல்‌, அத்தோழமை எவ்வாறு உள்ளது என்‌ 
பதற்கு யான்‌ விடை விடுக்கவும்‌ வேண்டுமோ? 
வேண்டாமன்றோ? 


இங்கு, “ராம ஸாக்ரீவ யோரைக்யம்‌”” 
என்றிருந்தாலும்‌, “அவ்விருவரும்‌ ஒருவரே” 
என இயம்புவாரும்‌ உண்டோ? இல்லையன்றோ? 
அவ்வாறு இயம்பினால்‌, அதை உலகம்‌ ஏற்கு 
மோ? 


சுருங்கச்‌ சொல்லின்‌, இராமபிரானும்‌ 
ஸுக்ரீவனும்‌ உண்மையில்‌ வேறு வேறு பொரு 
ளாகவே இருப்பவராம்‌. ஆயினும்‌, இன்ப 
துன்பங்களை ஸமமாகப்‌ பெற்றி 
ருப்பவராம்‌. அஃதாவது இராமபிரானு 
டைய இன்பதுன்பங்களை ஸுக்ரீவனும்‌, ஸுக்ரீ 
வனுடைய இன்ப துன்பங்களை இராமபிரா 
னும்‌ பெற்றிருத்தலாம்‌. இவ்வாறு இவ்விரு 
வருக்கும்‌ மிகவும்‌ ஒற்றுமை இருப்பது பற்றி, 
இருவரும்‌ ஒருவராகவே போற்றப்‌ பெறுகின்‌ 
றனர்‌. இது போன்று, வீடுபேற்றைப்‌ பெற்‌ 
றிகருக்குங்கால்‌, பருமனுக்கும்‌ ஜீவனுக்கும்‌ 
உண்மையில்‌ வேற்றுமை உண்டு, ஆயினும்‌, 
மிகவும்‌ ஒற்றுமையைப்‌ பற்றி, ஜீவன்‌ ப்ரஹ்ம 
மாக ஆகிறான்‌, எனப்‌ போற்றப்‌ பெறுகிறான்‌ 
என்பது, இங்குத்‌ தெளிவு அன்றோ? 


இராமாயணம்‌ இவ்வாறு “ப்ரஹ்மைவ பவது” 

என்னும்‌ சுருதியின்‌ கருத்தை, கலக்கம்‌ சிறிது 
மின்றி, யாருக்கும்‌ எளிதில்‌ விளங்குமாறு 
இயம்பியிருத்தலைக்‌ கண்டோமல்லவா 2 


இனி, இலக்குமணனுடைய சரிதத்தில்‌, “எம்‌ 
பெருமானுக்கு அடிமை செய்து உவப்பிப்பதே 
இந்த ஜீவனுக்கு சிறந்த நன்மையாம்‌” என்‌ 
பதைக்‌ காண்போம்‌ : 


இராமாயணம்‌ இயம்புகின்றவாறு, இலக்கு 
மணனுக்கே உரிய சீரிய சிறப்புக்களை, 


19 


““பசியராயிருப்பார்‌ அட்டசோறும்‌ உண்ண 
வேணும்‌, அடுகிறசோறும்‌ உண்ணவேணும்‌ 
என்னுமாபோலே, காட்டுக்குப்‌ போகிற 
போது இளைய பெருமாள்‌ பிரியில்‌ தரியா 
மையை முன்னிட்டு அடிமை செய்யவேணும்‌, 
எல்லா அடிமையும்‌ செய்யவேணும்‌, ஏவிக்‌ 
கொள்ளவும்‌ வேணும்‌ என்றார்‌; படை வீட்டில்‌ 
புகுந்த பின்பு, காட்டில்‌ தனியிடத்தில்‌ ஸ்வயம்‌ 
பாகத்திலே வயிற்றைப்‌ பெருக்கினபடியாலே, 
ஒப்பூணூண்ண மாட்டாதே ஓரு திருக்கை 
யாலே திருவெண்கொற்றக்‌ குடையையும்‌, 
ஒரு திருக்கையாலே திருவெண்‌ சாமரத்தை 
யும்‌, தரித்தடிமை செய்தார்‌”? என்னும்‌ ஸத்‌ 
திரத்தில்‌, பிள்ளை லோகாசார்யர்‌ வெகு 
அழகாக அருளிச்‌ செய்திருக்கிறார்‌. இந்த 
ஸுத்திரத்தின்‌ கருத்து :- 


மிக்க பசியுடையோர்‌ தம்‌ பசியின்‌ மிகுதி 
யினால்‌, ஆக்கின சோறும்‌. ஆக்குகன்ற சோறும்‌ 
எல்லாம்‌ தாமே உண்ணவேணும்‌ என்று 
எண்ணுவர்‌. இவர்‌ போன்று, இலக்குமண 
னும்‌ இராமபிரானுக்கு எல்லா அடிமைகளும்‌ 
தானே செய்யவேணும்‌ என்று எண்ணுகின்ற 
னாம்‌. இந்த இலக்குமணன்‌, முளைக்கும்‌ 
போதே மணத்தோடு முளைக்கும்‌ திருத்துழாய்‌ 
போன்று, திருவவதாரம்‌ செய்யும்போதே 
இராமபக்தியோடு அவதரித்தவனாம்‌. ஆத 
லின்‌, இராமபிரான்‌ வனத்திற்கு எழுந்தருளும்‌ 
போது, அவனுடன்‌ செல்வதாக முயன்றனன்‌. 
அம்முயற்சியைக்‌ கண்ட இராமபிரான்‌, “இலக்‌ 
குமணா! நீ இத்திரு அயோத்தியிலேயே இருப்‌ 
பாய்‌” என்றனன்‌. அப்போது, இலக்குமணன்‌, 
(நீரைப்‌ பிரியில்‌ உயிர்‌ தரியாத மீன்நிலை 
போன்றுள்ள) அந்த இராமபிரானைப்‌ பிரியில்‌ 
உயிர்‌ தரியாத தன்‌ நிலையை முன்னிட்டு, 
“நாணோடு சேர்ந்த வில்லைத்‌ தாங்கியும்‌, 
உனக்கு முன்னே சென்றும்‌, ஆங்கு அங்கு வழி 
காட்டியும்‌, காய்‌, கனி முதலியவற்றைத்‌ 
தேடிக்‌ கொணர்ந்து உதவியும்‌ இவ்வாறான 
அடிமையை இராமா! நான்‌ உஷைக்குச்‌ செய்‌ 
வேன்‌ ; என்னை அழைத்துச்‌ செல்வாய்‌” என 
வேண்டிக்‌ கொண்டனனாம்‌. 


அன்றியும்‌, அப்பெருமானை அந்த இலக்கு 
மணனே, தேவரீருக்குத்‌ தொண்டு செய்யப்‌ 
பெருத போது, நான்‌ உயிர்‌ தரியேன்‌. தேவ 
ரீரோ எனில்‌ நிறைவாளராகையாலே 


20 


தொண்டைக்‌ கொள்ளாவிடினும்‌, உயிர்‌ தாங்‌ 
கத்‌ தக்கவர்‌. ஆயினும்‌, என்னிடம்‌ அடிமை 
கொண்டால தேவரீருக்கும்‌ பெருமை உண்டு. 
ஸீதாப்பிராட்டியார்‌ தேவரீர்‌ ஆகிய இருவ 
ரும்‌ மலைச்சாரலில்‌ விளையாடும்‌ போதும்‌, 
திருக்கண்வளருங்‌ காலத்தும்‌, அங்ஙனம்‌ கண்‌ 
வளருதலின்றி விழித்திருக்குங்காலும்‌ எல்லா 
அடிமைகளும்‌ செய்ய வேணும்‌. என்‌ விருப்‌ 
பத்துக்காக இன்றி, தம்‌ விருப்பத்துக்கேற்ப 
ஏவி, என்னிடம்‌ பண்யை திருவுள்ளம்‌ பற்ற 
வேணும்‌” என்றும்‌ விரும்பிப்‌ பெற்றனனாம்‌. 


இன்னமும்‌, தானே சமையல்‌ செய்து தானே 
உண்ணும்‌ ஒருவன்‌, நாளடைவில்‌ தன்‌ 
வயிற்றைப்‌ பெருக்கிக்‌ கொள்வான்‌; மற்றவ 
னோடு உண்ண இசையான்‌. இவன்‌ போன்று, 
இலக்குமணனும்‌, தானே வனத்தில்‌ இராம 
பிரானும்‌ ஸீதாபிராட்டியுமாகிற சேர்த்தி 
யில்‌, எல்லா அடிமைகளையும்‌ செய்து, 
அடிமைக்‌ கண்‌ அன்பை பெருக்கிக்‌ கொண்ட 
வன்‌ மற்றும்‌ பரதன்‌ முதலானாரோடு தானும்‌ 
ஓர்‌ அடிமை செய்ய இசைந்திலன்‌. இவ்விசை 
யாமையே எங்கே கண்டோம்‌ ? என்னில்‌, 
இராமபிரான்‌ வனவாஸத்தைச்‌ செய்து, 
மீண்டு திரு அயோத்திக்கு எழுந்தருளி, முடி 
சூடியிருக்கும்‌ போது, ஒரு கையால்‌ திருவெண்‌ 
கொற்றக்‌ குடையை எடுத்துப்பிடித்தும்‌, மற்‌ 
றொரு கையால்‌ திருவெண்சாபமரத்தைப்‌ பணி 
மாறியும்‌ இவ்வாறு இரண்டு அடிமையை ஒரு 
காலத்தில்‌ செய்தனனாம்‌. 


இங்கு, ஏ ஏ ஏரா எ வா TENT 
எ... எனன ணாரசளிஏள்‌ ப” ஏர 
ஏர... ஏண்‌ என்னான்‌ சார | 
சானா என்ன்‌ எள்‌ «Gf எ ப? 
“aie ௭௪ சோ ff எர கேர்‌ | ௭3 
ஏச கிரான்‌ எரா: காணா ௭ ட்‌ ரீக 
எ ர்‌ எக ப ஒர ஏ ஏ [சே ஏர 
எனன ப” 


(நச ஸீதா த்வயா ஹீநா நசாஹமபி ராகவ 
ஜலான்‌ மத்ஸ்யாவிவோத்ருதெள ॥ தனுரா 
தாய ஸகுணம்‌. . .௮க்ரதஸ்‌ தே கமிஷ்யாமி 
பந்தானமனுதர்சயன்‌, ஆஹரிஷ்யாமி தே 


நித்யம்‌ மூலாநி ௪ பலானி ௪ ॥ பவாம்‌ 
ஸ்துஸஹ வைதேஹ்யா கிரிஸானுஷு ரம்‌ 
ஸ்யதே, அஹம்‌ ஸர்வம்‌ கரிஷ்யாமி ஜாக்ரத: 
ஸ்வபதச்ச தே ॥ க்ரியதாமிதி மாம்‌ வத ॥ 
சத்ரம்‌ ச சாமரம்‌ திவ்யம்‌ த்ருதவான்‌ லக்ஷ 
மணஸ்‌ ததா |) என்னும்‌ இவை காணத்‌ 
தக்கன. 


இனி, இங்கு மற்றொரு முக்கியப்‌ பொருளை 
யும்‌ நாம்‌ ஆராய்ந்து அறிதல்‌ இன்றியமை 
யாததாம்‌. முன்னம்‌ கூறிய பகுதிகளில்‌, 
“இராமபிரான்‌, ப்ரஹ்ம சப்தப்‌ பொருளான 
நாராயணனே” என்பது நமக்கு விளங்குகின்‌ 
றது. ஆயினும்‌, “அப்பரமன்‌ திருக்கலியாண 
குணமும்‌ இல்லாதவனா? அல்லது தய குணம்‌ 
சிறிதும்‌ இன்றி, திருக்கலியாண குணம்‌ நிரம்பி 
இருக்கப்‌ பெற்றவனா ? இராமாயணம்‌ இப்‌ 
பரமனை இயம்புகின்றது எவ்வாறோ? என்னும்‌ 
இக்கேள்வி இங்கு ஏற்படுவது இயல்பேயாம்‌. 
இதற்கு விடை பின்வருமாறு 


ஒரு நூலின்‌ உண்மைக்‌ கருத்தை உணரும்‌ 
போது, அங்ஙனம்‌ உணர்தற்கு ஏதுவாயுள்ள 
வழி சில உண்டு. அவ்வழியைப்‌ பின்பற்றிக்‌ 
காணுங்கால்‌. உண்மை நன்கு புலனாகும்‌. இம்‌ 
முறையில்‌ ஒரு வழியை இங்குக்‌ காண்போம்‌. 
இராமாயணம்‌, முதலிலும்‌, இடையிலும்‌, 
இறுதியிலும்‌ எப்பொருளை எவ்வாறு இயம்பு 
கின்றதோ, அதை அவ்வாறே அறுதியிடுதல்‌ 
மேற்கூறிய வழியாகும்‌. 


இராமாயணம்‌ முதன்‌ முதலில்‌ இராம 
பிரானைக்‌ கூறுகின்றது எவ்வாறோ ? எனின்‌, 
“தருக்கலியாண குணமும்‌ இல்லாதவன்‌” 
என்று கூறவில்லை; “தீயகுணம்‌ சிறிதும்‌ இன்றி, 
திருக்கலியாண குணமே நிரம்பியிருக்கப்‌ பெற்‌ 
மவன்‌” என்றே கூறுகின்றது. 


நாரதமுனிவனை நோக்கி, வால்மீகி முனி 
வன்‌ மிக வணக்கத்துடன்‌, இக்காலத்தில்‌ இவ்‌ 
வுலகில்‌ சீலம்‌ முதலிய எல்லா நற்குணங்களும்‌ 
பொருந்தியிருப்பவன்‌ யாவன்‌? என வினாவ, 
யாவும்‌ அறிந்த அந்நாரத முனிவன்‌, “இக்ஷ 
வாகு குலத்தில்‌ திருவவதாரம்‌ செய்தருளின 
இராமபிரான்‌, எல்லாத்‌ திருக்கலியாண குண 
கணங்களும்‌ பொருந்தியிருக்கப்‌ பெற்றவனாம்‌; 
எங்ஙனம்‌ கடல்‌ தன்னிடத்துள்ள சிறந்த 


இரத்தினம்‌ முதலிய பொருளைப்‌ பிறர்‌ அறி 
யாதவாறு மறைத்து வைத்திருக்கின்றதோ, 
அங்ஙனமே இராமபிரான்‌ (உலக நன்மையை 
உண்டுபண்ணுவதான) தன்னிடத்திலுள்ள 
சிறந்த திருவுள்ளக்‌ கருத்துக்களைப்‌ பிறர்‌ அறி 
யாதவாறு மறைத்து வைத்திருப்பவனாம்‌; 
வீரத்தன்மையில்‌ விஷ்ணு போன்றவன்‌; பதி 
னாறு கலைகளோடு கூடிய பூரண சந்திரன்‌ 
போன்று காண இனியன்‌; காலாக்னி போல்‌ 
சீற்றமுடையவன்‌; பொறுமையில்‌ பூமியோடு 
ஒத்தவன்‌; ஸத்தியத்தில்‌ தரும தேவதையே 
வடிவெடுத்தது போன்றவன்‌ என்று விடை 
கூறினன்‌. 


இங்கு, ஈரச்‌ எக ஏரா ௧௮ 
சிரா (கோன்வஸ்மின்‌ ஸாம்ப்ரதம்‌ லோகே 
குணவான்‌ கச்ச வீர்யவான்‌) என்னும்‌ வால்‌ 
மீகி முனிவன்‌ வார்த்தையும்‌, 


“ஜாதா எள்‌ என ஏர்‌: வன: | 
ஏராகாடா்ளிரி | நீளா எள்‌ சிர்‌ ட ளி: 
ஏனை: ட காளா எசா: இச ஏரா 


ர4ளிஎ: | என்‌ ஏர சோர: (இக்ஷ்வாகு 
வம்ச ப்ரபவ: ராமோ நாம ஜனை: ச்ருத: | 
ஸமுத்ர இவ காம்பீர்யே விஷ்ணுநா ஸத்ரு 
சோ வீர்யே। ஸோமவத்‌ ப்ரியதர்சன: | 
காலாக்னிஸக்ருச: க்ரோதே க்மயாப்ருதிவீ 
ஸம: | ஸத்யே தர்மஇவாபர:) என்னும்‌ 
நாரத முனிவன்‌ வார்த்தைகளும்‌ காணத்‌ 
தக்கன. 


இவ்வாறு, வேதாந்தக்‌ கருத்தைத்‌ தெளி 
வாகத்‌ தெரிவிக்க வந்த (உபப்ரும்ஹண 
மாகிய) இராமாயணம்‌ முதன்‌ முதலிலேயே 
இராமபிரானுடைய திருக்கலியாண குணங்‌ 
களை, ஆசார்யன்‌ சீடனுக்குக்‌ கூறும்‌ முறையில்‌ 
மிகமிகத்‌ தெளிவாக இயம்பியிருத்தலைக்‌ கண்‌ 
டோம்‌. இனி, இடையிலும்‌ காண்போம்‌: 


அயோத்தியா காண்டம்‌ முதலில்‌ கூறப்‌ 
பெற்றுள்ள வரலாறு பின்வருமாறு-- சக்ர 
வர்த்தி, ஸபையில்‌ வீற்றிருக்கும்‌ அரசர்‌ முத 
லானாரை நோக்கி, “இது மிகப்‌ பெரிதான 
இராச்சியம்‌. இதை என்‌ முன்னோரான மன்ன 


21 


வர்‌ மிகுந்த மனவூக்கத்துடன்‌ பாதுகாத்து 
வந்தனர்‌. அவரது வம்சத்தில்‌ பிறந்த 
நானும்‌, மனுநெறியைப்‌ பின்பற்றி எனது 
அறிவு ஆற்றல்களுக்கு ஏற்றவாறு இது வரை 
யில்‌ பாதுகாத்து வந்தேன்‌. எனது சரீரம்‌ 
மிகவும்‌ மூப்படைந்து விட்டது. ஆதலின்‌, 
இந்த அரசுரிமைழை இராமபிரானிடம்‌ 
வைத்து, வருத்தத்‌ தீர்ந்து, இனிது வாழ 
விரும்புகின்றேன்‌. இது பொருத்தமான 
செயல்‌ என்று நீவீர்‌ எண்ணியிருப்பின்‌, நுங்‌ 
கருத்தைக்‌ தெரிவிக்க வேண்டுகின்றேன்‌” 
என்று கூறினன்‌. 


இதைச்‌ செவிமடுத்த அவையிலுள்ள அரசர்‌ 
முதலானோரனைவரும்‌ அளவற்ற ஆனந்தம்‌ 
அடைந்தனர்‌; மிகமிகப்‌ பெரிய கோஷத்தைச்‌ 
செய்தனர்‌; அப்பெரிய கோஷத்தினால்‌ எதி 
ரொலியைக்‌ கிளப்பி அங்குள்ள விமானத்தை 
அசையச்‌ செய்தனர்‌. இவ்வாறு தம்‌ ஆனந்‌ 
தத்தை அறிவித்து, இப்போதே இராமபிரான்‌ 
இராச்சியத்தை ஏற்று, முடிசூடி, பட்டத்து 
யானையின்‌ மீது திருவெண்‌ கொற்றக்‌ குடை 
நிழலில்‌ எழுந்தருளும்‌ சிறப்பைக்‌ கண்டு 
களிக்கவேணும்‌ என்றனர்‌. 


இவ்வாறான களிப்பைக்‌ கண்ட தசரத மன்‌ 
னவன்‌, திரும்பவும்‌ அவ்வரசர்‌ முதலானோ 
ரைக்‌ குறித்து, “நீவீர்‌ பேரிரைச்சல்‌ செய்து 
கூறுவதை நோக்குங்கால்‌, இது வரையில்‌ 
கொடுங்கோல்‌ மன்னனான தசரதன்‌ பாது 
காத்து வந்தான்‌; இவன்‌ விலகுவது நலம்‌; 
இனி, செங்கோல்‌ மன்னனான இராமபிரான்‌ 
இராச்சியத்தை ஏற்றுப்‌ பாதுகாக்கப்‌ போகி 
ரன்‌; நமக்கு இனி நற்காலம்‌! என்னும்‌ நுங்‌ 
கருத்து வெளிப்படுகின்றதே ! இவ்வாறு 
என்னை வெறுத்துக்‌ கூறுதற்குக்‌ காரணம்‌ 
யாதோ? எனக்குக்‌ குற்றம்‌ ஏதேனும்‌ உண்‌ 
டோ?” என்றனன்‌. 


சக்ரவர்த்தியின்‌ இவ்வார்த்தையைக்‌ கேட்ட 

அரசர்‌ முதலானோர்‌, ஒரு கருத்துடன்‌, “மன்‌ 
னர்பிரானே! தேவரீருக்குக்‌ குற்றம்‌ உண்டு” 
என்று கூறினர்‌. அக்குற்றம்‌ யாதோ? என்று 
அம்மன்னர்பிரான்‌ கேட்க; ( எ 19 
சானா: ஏசா எர ஏ" பஹவோந்ருப 
கல்யாணகுணா: புத்ரஸ்ய ஸந்தி தே) 


22 


எண்ணிறந்த திருக்கலியாண குணக்‌ 
கூட்டங்களுக்குக்‌ கடலான இராமபிரானைப்‌ 
புத்திரனாகப்‌ பெற்றிருப்பதே தேவரீருக்கு 
உள்ள குற்றம்‌. அதனாலேயே தேவரீரை 
வெறுக்கின்றோம்‌ என்றனர்‌. 


இவ்வாறு, இராமாயணத்தின்‌ இடையில்‌ 
இராமபிரான்‌ திருக்குணங்களைச்‌ சுருக்கமாய்க்‌ 
கண்டோம்‌, இனி, இறுதியில்‌ காண்போம்‌. 


“இராமபிரான்‌ பதினான்கு வருடம்‌ வனத்‌ 
தில்‌ வஸித்து, அதினின்றும்‌, மீண்டு திரு 
அயோத்திக்கு எழுந்தருளி, முடிசூடி, பதினோ 
ராயிரம்‌ ஆண்டு இராச்சியத்தைப்‌ பாது 
காத்து வந்தான்‌” என்பது சரித்திர உண்மை. 
அவன்‌ மன்னர்பிரானாயிருந்து அரசு புரியுங்‌ 
கால்‌, மக்களின்‌ மனோநிலைமையைக்‌ கண்‌ 
கூடாகக்‌ கண்ட வால்மீகி முனிவன்‌, (“ஏச 


ஏன்ன எச எரா ” ஸர்வம்‌ 


முதிதமேவாஸீத்‌ ஸர்வோ தர்மபரோபவத்‌) 
மக்களனைவரும்‌ மனமகிழ்ச்சியுடனும்‌, அவரவ 
ருக்குரிய தருமங்களில்‌ ஊற்றம்‌ பெற்றிருப்‌ 
பவருமானார்‌ என்று கூறியிருக்கிறான்‌. இங்க 
னம்‌ அனைவரும்‌ இருப்பதற்கு காரணம்‌ 


வேதாந்தமும்‌ 


எம்பெருமானை ஜீவன்‌ அடையாத 
வாறு எது தடையாய்‌ நிற்கின்றதோ, 
அது, “விரோதி” எனப்படும்‌. வேதாந்தம்‌ அஜ்‌ 
ஞானம்‌, கருமம்‌, ப்ரக்ருதி ஸம்பந்தம்‌ முதலிய 
வற்றை விரோதியாய்‌ இயம்புகின்றது. 
இதைச்‌ சிறிது விவரித்துக்‌ கூறுவோம்‌: 


அஜ்ஞானம்‌, “கை, கால்‌ முதலிய உறுப்புக்‌ 
களோடு கூடிய பிண்டமே அஆத்மா' என 
எண்ணும்‌ எண்ணமும்‌, “தான்‌ எம்பெருமா 
னுக்கு உரியவனல்லன்‌; தனக்காகவே இருப்ப 
வன்‌” என எண்ணும்‌ எண்ணமுமாகும்‌. இவ்‌ 
விரு எண்ணங்களுள்‌, முன்னது, 'தேஹாத்‌ 
மாபிமானம்‌” என்றும்‌ பின்னது, “ஸ்வாதந்திரி 
யாபிமானம்‌” என்றும்‌ கூறப்‌ பெறும்‌. 


யாதோ? எனின்‌, இந்த இராமபிரானுடைய 
திருக்கலியாண குணமேயாம்‌. “TAT ன. 
ரானா” ராஜ்யமுபாஸித்வா) 
என்னும்‌ வசனம்‌ இங்குக்‌ காணத்தக்கது. 


(ராமோ 


இராமன்‌ தன்‌ தேஜஸ்ஸினால்‌ மக்களை 
அடக்கி ஒடுக்கி ஆண்டவனல்லன்‌, தன்‌ திருக்‌ 
கலியாண குணத்திற்கு ஏற்ப, இனிய நல்‌ 
வார்த்தைகளைக்‌ கூறி, பின்‌ சென்று, வயப்‌ 
படுத்தி, ஆண்டவன்‌ என்கிறான்‌. 


இவ்வாறு இராமாயணத்தில்‌, “இராம 
பிரான்‌ திருக்கலியாண குணம்‌ நிரம்பியிருக்‌ 
கப்பெற்றவன்‌ * என்பதைக்‌ கண்டோம்‌. 
“இலக்குமணன்‌ இராமபிரானுடைய அத்திருக்‌ 
குணங்களில்‌ மிகவும்‌ ஈடுபட்டு உவப்புடன்‌ 
எல்லா அடிமைகளும்‌ செய்தவன்‌” என்பதை 
யும்‌, ஏகா. (குணைர்தாஸ்யமுபா 
கத:) என்னும்‌ அந்த இலக்குமணன்‌ வாக்கி 
யத்திலேஃய நாம்‌ நன்கு காணலாம்‌. 


இங்ஙனம்‌ இராமாயணத்தில்‌ உபேயத்தைக்‌ 
கண்டோம்‌. இனி, ஐம்பொருள்களுள்‌ ஒன்றா 
கிய விரோதியைக்‌ காண்போம்‌. 


விரோதியும்‌ 


தேஹாத்மாபிமானத்தைச்‌ சிறிது விளக்கிச்‌ 
சான்றுடன்‌ கூறுவோம்‌: “இரும்புத்‌ துண்டு, 
நெருப்பு இவ்விரண்டும்‌ வேறு வேறு பொருள்‌ 
களாயிருப்பினும்‌, நெருப்பிலிட்டுப்‌ பழுக்கக்‌ 
காய்ச்சிய அந்த இரும்புத்துண்டு, நெருப்புத்‌ 
தொடர்பின்‌ மிகுதியினால்‌ நெருப்பாகவே 
எங்ஙனம்‌ தோன்றுகின்றதோ, அங்ஙனமே, 
ஆத்மா, சரீரம்‌ இவ்விரண்டும்‌ வேறு வேறு 
பொருள்களாயிருப்பினும்‌, அந்த ஆத்மாவும்‌, 
சரீரத்‌ தொடர்பின்‌ மிகுதியினால்‌ சரீரமாகவே 
தோன்றுகின்றான்‌* என்பதை நாம்‌ அறிதல்‌ 
வேண்டும்‌, 


இவ்வாறு, “சரீரமே ஆத்மா” என எண்ணுங் 
கால்‌, உண்மை உணர்வு சிறிதும்‌ இல்லை. ஆத 
லின்‌, (உணர்விண்மையே உற்க்கமா தலின்‌) 


23 


ஜீவனை உறங்குகின்றவனாகவே ௮௭112 எ] 
ஏன: (அனாதி மாயயா ஸாுப்த:) என்னும்‌ 
சுருதி இயம்புகின்றது. (இந்தச்‌ சுருதியில்‌ 
மாயா சப்தம்‌ ஸத்வம்‌, ரஜஸ்‌, தமஸ்‌ 
என்னும்‌ முக்குணங்களோடு கூடிய ப்ரக்ருதி 
என்னும்‌ அசித்தைக்‌ கூறும்‌ வழியால்‌ சரீரம்‌ 
என்னும்‌ பொருளைக்‌ குறிக்கின்றது.) 


“உண்டி உடைகளை உவந்து அவற்றைப்‌ 
பெற ஓடித்‌ திரியுங்காலத்தும்‌, ஜீவனுக்கு இவ்‌ 
வுறக்கம்‌ உண்டு. அதனால்‌ நன்மை சிறிதும்‌ 
இல்லை. எப்போது, உறக்கம்‌ போய்‌ உண்‌ 
மையை உணருகின்‌ றனனோ, அப்போது தான்‌ 
நன்மை உண்டு” என்னும்‌ கருத்தைக்‌ கொண்‌ 
டுள்ளதும்‌, “அனாதி மாயயா ஸுப்த:” என்னும்‌ 
வாக்கியத்தோடு தொடர்புற்றதுமான 488 
ஏஎ: எனன” (யதா ஜீவ: ப்ரபுத்யதே) என்‌ 
னும்‌ சுருதியைக்‌ காணுமவர்க்கு ₹தேஹாத்மா 
பிமானம்‌” தடை என்பது நன்கு புலனாகும்‌. 
இங்கனம்‌ தேஹாத்மாபிமானத்தைச்‌ சுருக்க 
மாய்க்‌ கண்டோம்‌. ஸ்வாதந்திரியாபிமானத்‌ 
தையும்‌ இனிக்‌ காண்போம்‌ : 


“ஆத்மா, அறிவுடையவன்‌” என்ற போதே, 
“ஸ்வதந்திரன்‌” என்று கூறியதாகக்‌ தேறும்‌. 
எங்ஙனம்‌ என்னில்‌, 


இந்த ஜீவன்‌, முதலில்‌ ஒரு பொருளை உள்ள 
படி அறிதினான்‌; பின்பு, அப்பொருளின்‌ 
சீர்மையைப்பற்றி அதை விரும்புகிறான்‌ ; 
அதன்‌ பிறகு அதை அடைய முயல்கிறான்‌ ; 
அதற்கேற்ப ஏதுவைத்‌ தேடுகிறான்‌ ; முடிவில்‌ 
அதை அடைந்து, இன்பம்‌ பெறுகிறான்‌ 
இவற்றை, வடமொழியாளர்‌, ஏரா, 
85௫18, ஏஎ, க்‌, எரர்‌ (ஜாநாதி, 
இச்சதி, யததே, கரோதி, அனுபவதி) என்பர்‌. 


இவற்றை நோக்குங்கால்‌, அறிவுடை யனான 
ஜீவன்‌, தனக்காக ஒன்றை விரும்பி, முயன்று, 
செய்து, இன்பம்‌ துய்ப்பவன்‌” என்பது தெள்ளி 
தின்‌ விளங்குகின்றதன்றோ? இங்கனம்‌ இருக்‌ 
கின்றமையின்‌, “இவன்‌ ஸ்வதந்திரன்‌” எனப்‌ 
படுகிறான்‌. 


அஷ்டாக்ரத்தில்‌ முதல்‌ பதம்‌ பிரணவம்‌. 
அப்பிரணவம்‌ ௮, ௨, ம்‌ என்னும்‌ மூன்று 


எழுத்துடையது. அம்மூன்றுனுள்‌, “ம்‌* என்‌ 
னும்‌ எழுத்து அறிவுடையனான ஜீவனைக்‌ குறிக்‌ 
கின்றது. 


இவ்வாறு, * அறிவுடையவன்‌ * என்பதை 
அறிவிக்கும்‌ “ம்‌' என்னும்‌ அ௯்ஷரத்தாலும்‌, 
“நான்‌ இதை அறிகிறேன்‌ என்னும்‌ அனுபவ 
த்தாலும்‌, “ஜீவன்‌ ஸ்வதந்திரன்‌” என்பதை 
நாம்‌ அறியலாகும்‌. இங்ஙனம்‌ தன்னை ஸ்வதந்‌ 
திரனாக (தன்‌ விருப்பத்திற்கு ஏற்ப ஒன்றில்‌ 
முயன்று, செய்து, பெற்றுப்‌ புஜிப்பவனாக) 
அறியுங்காலத்து, உண்மை உணர்வும்‌ பெற்றி 
ரான்‌; தன்‌ நிலைக்கேற்ற பயனையும்‌ பெரான்‌. 


இதனால்தான்‌, அஷ்டாஷரத்தில்‌, நடுவில்‌ 
அமைந்துள்ள “நம:” என்னும்‌ பதமானது, “ம்‌” 
என்னும்‌ அக்ஷரத்தினால்‌ தேறிய ஜீவனுடைய 
ஸ்வாதுந்திரிய நிலையை இல்லை செய்து, பார 
குந்திரிய நிலையையே இவனுக்குரிய சீரிய 
தன்மையாக அறிவிக்கின்றது “நம?” என்ப 
தில்‌, “ம: ந என்று எழுத்துக்களைப்‌ பிரித்துக்‌ 
கூட்டி, “எனக்கு நான்‌ இல்லை; எம்பெருமா 
னுக்கே உரியவன்‌” என்னும்‌ பொருள்‌ கொள்‌ 
ளப்‌ பெற்றுள்ளது. அஃது இங்குக்‌ காணத்‌ 
தக்கது. 


“தனக்குப்‌ பாரதந்திரிய நிலையை உண்மை 
யாக உணருங்கால்‌, நன்மை உண்டு; அப்பார 
தந்திரிய நிலைக்கு எதிரான ஸ்வாதந்திரிய 
நிலையை உணருங்கால்‌, நன்மை இல்லை” என்‌ 
பது அஷ்டாஷர மஹா மந்திரத்தில்‌ தேறிய 
ஸாரம்‌ பொருளாதலின்‌, “ஸ்வாதந்திரியாபி 
மானம்‌” தடை என்பது தெளிவு. 


இனி, கருமம்‌ தடை என்பதைக்‌ காண்‌ 
போம்‌: புண்ணியமும்‌ பாவமும்‌ கருமம்‌ எனப்‌ 
படும்‌. இக்கருமம்‌ எம்பெருமானை அடைய 
வொட்டாது தடுக்கின்றது. ஆதலின்‌, 
“விரோதி” எனப்படுசின்றது. 


ஆனால்‌, பொய்‌ கூறுதல்‌ முதலிய பாவம்‌ 
குடை என்னில்‌, அதை நம்‌ மனம்‌ ஏற்கின்றது 
போன்று, புண்ணியமும்‌ தடை என்னில்‌, 
அதை நம்‌ மனம்‌ ஏற்குமோ? ஏற்காதன்றோ? 
உண்மை இங்ஙனம்‌ இருக்க, புண்ணியத்தைத்‌ 
தடையாக கூறுவது யாங்ஙனம்‌? எனச்‌ சில 
ருக்கு இங்கு ஐயம்‌ எழக்கூடும்‌. 


24 


இதற்குப்‌ பரிஹாரம்‌ பின்‌ வருமாறு ; 

“புபுஷூாு, முமுக்ஷ்‌ என மானிடரை இருவகை 
யில்‌ வகுத்துக்‌ காணுதல்‌ வேண்டும்‌. இம்மை 
மறுமைகளில்‌ இன்பத்தை விரும்புகின்றவன்‌ 
புபுக்ஷு என்றும்‌, பரம புருஷனை அடைய 
விரும்புகின்றவன்‌ முமுக்ஷு என்றும்‌ கூறப்படு 
கின்றனர்‌. புபுக்ஷா நிலைமைக்கேற்ப இம்மை 
மறுமைகளில்‌ ஓரொரு நன்மைக்கு ஏதுவாய்‌ 
உள்ளது புண்ணியம்‌ எனப்படும்‌. உதாரண 
மாக இவ்வுலகில்‌ பசு, பூமி, புத்திரன்‌, முதலிய 
நன்மைக்கு ஏதுவாயுள்ள புண்ணியங்களையும்‌, 
மறுமையில்‌ ஸுவர்க்கம்‌ முதலிய நன்மைக்கு 
ஏதுவாயுள்ள புண்ணியங்களையும்‌ நாம்‌ காண 
லாம்‌. இப்புண்ண்யங்கள்‌, பரமபுருஷனை 
விரும்புபவனுக்கு (முமுக்ஷ£விற்கு) இம்மை 
மறுமைப்‌ பயன்களைக்‌ கொடுத்துத்‌ தடையா 
யிருக்கின்றமையின்‌, பாவங்களேயாம்‌” . 


“என ஏஎ ஏண்‌ நீச ஈர” (அச்வ 
இவ ரோமாணி விதூய பாபம்‌) என்னும்‌ 
சுருதி வாக்கியமானது, குதிரை தன்‌ ரோமங்‌ 
களை விடுவது போன்று, புண்ணிய பாவங்‌ 
களாகிற கருமத்தை விட்டு, பரமனுடைய 
உலகத்தை இந்த ஜீவன்‌ அடைவதாகக்‌ கூறு 
கின்றமையின்‌, கருமம்‌ தடை எனத்‌ தெரிகிற 
தன்றோ? 


“quad faa fata: ரர்‌ எரர்‌” 
(புண்ய பாபே விதுரய நிரஞ்ஜன: பரமம்‌ 
ஸாம்ய முபைதி) என்னும்‌ வாக்கியமும்‌ 
இங்குக்‌ காணத்தக்கது. 


இக்கருத்தாலே பொய்யில்‌ புலவரும்‌, 
“இருள்‌ சேரிரு வினையுஞ்‌ சேரா” என்று ௯ நிச்‌ 
சென்றனர்‌. 


இதுகாறும்‌, கூறியவாற்றால்‌ கருமம்‌ தடை 
என்பதைக்‌ கண்டோம்‌. இனி, ப்ரக்ருதி ஸம்‌ 
பந்தம்‌ விரோதி என்பதைக்‌ காண்போம்‌: 


“ப்ரக்ருதி ஸம்பந்தம்‌” என்னுமிடத்திலுள்ள 
“ப்ரக்ருதி” என்னும்‌ சொல்‌, தேவ சாரம்‌, 
மானிட சரீரம்‌, விலங்கு சரீரம்‌, தாவர சரீரம்‌ 
என்னும்‌ நான்கு வகையிலுள்ள அசித்கைக்‌ 
குறிக்கும்‌; ஸம்பந்தம்‌ என்னும்‌ சொல்‌, அந்த 
அந்தச்‌ சரீரத்திற்கும்‌ ஆத்மாவுக்கும்‌ உள்ள 


தொடர்பைக்‌ குறிக்கும்‌. இத்தொடர்பு, எம்‌ 
பெருமானைப்‌ பெற்று, பூர்ணமாக அனு 
பவித்து, அடிமை செய்து, அவனை உவப்பிப்‌ 
பதற்குத்‌ தடையாயிருக்கின்றது. 


இப்பொருள்‌ ஏன எசே ஏாஎன- 
[எனின்‌ ஏஏ ஏஎ (தஸ்ய தாவதேவ சிரம்‌ 
யாவந்ந விமோக்ஷ்யே அத ஸம்பத்ஸ்யே) 
என்னும்‌ சுருதியினால்‌ நன்கு விளங்கும்‌, இந்தச்‌ 
சுருதியின்‌ கருத்து: ““ஸத்‌ என்னும்‌ பரமனைப்‌ 
பஜனம்‌ செய்பவனுக்குச்‌ சரீரத்‌ தொடர்பு 
உள்ளவரையில்‌ விளம்பம்‌ உண்டு; சரீரத்‌ 
தொடர்பு மறுவலிடாதபடி விட்டதும்‌ பர 
மனை அடைகின்றான்‌” என்பதாம்‌. இதனால்‌, 
“சரீரம்‌ தடை” என்பது வெள்ளிடைமலை. 
இவ்வாறு, ப்ரக்ருதி ஸம்பந்தம்‌ தடை என்‌ 
பதைக்‌ கண்டோம்‌. 


மேற்கூறிய அஜ்ஞானம்‌ முதலியவை 
போன்று, அஜ்ஞான வானை, கரும வாஸனை, 
ரசி ஆகிய இவையும்‌ பரமபுருஷனை அடைய 
வொட்டாது தடையாயுள்ளனவாம்‌. 


பாம்பு முதலியவற்றைக்‌ காணும்‌ போது, 
உண்டாகும்‌ அச்சம்‌ முதலியவற்றுக்கு காரண 
மாயுள்ளது “அஜ்ஞான வாஸனை என்றும்‌, 
துரும்பு முதலியவற்றைக்‌ கிள்ளுதற்குக்‌ 
காரணமாயுள்ளது “கரும வாஸனை' என்றும்‌, 
பாவச்‌ செயல்களையோ, புண்ணியச்‌ செயல்‌ 
களையோ அறிந்தே செய்தற்குக்‌ காரணமா 
யுள்ள சுவை “ருசி” என்றும்‌ நாம்‌ அறிதல்‌ 
வேண்டும்‌. 


இங்ஙனம்‌, அஜ்ஞானம்‌, கருமம்‌, ப்ரக்ருதி 
ஸம்பந்தம்‌, அஜ்ஞான வாளனை, கரும 
வாஸனை, ரசி இவை பரமனை அடைவதற்குத்‌ 
தடையாய்க்‌ கண்டோம்‌. இனி, சிலருடைய 
கருத்துக்கிணங்க வேறொருவாறு தடையைக்‌ 
கூறுவதாகக்‌ தோன்றும்‌ வேறொரு வேதாந்த 
வாக்கியத்தையும்‌ காண்போம்‌. 


“Tear fevafafe ஈ௫்சாள்ள 308941 
எனி எ ர: TaNAAT: gat: எள: 88- 
“ஊன: ஈர்‌ ஏனளிக எ எ ஏர fz 
எள: (தத்‌ யதா ஹிரண்யதிதிம்‌ நிஹிதம்‌ 


25 


அக்ஷ்த்ரஜ்ஞா: உபர்யுபரி ஸஞ்சரந்த: ந 
விந்தேயு: எவ மேவ இமா: ஸர்வா: ப்ரஜா: 
அஹரஹர்‌ கச்சந்த்ய: ஏதம்‌ ப்ரஹ்ம லோகம்‌ 
ந விந்தந்தி அந்ருதேன ஹி ப்ரத்யூடா:) என்‌ 
பதே அவ்வேதாந்த வாக்கியமாம்‌. 


இவ்வாக்கியத்தின்‌ கருத்து: “பூமியின்‌ கீழே 
உள்ள புதைபொருளை அப்பூமியின்‌ இயல்பை 
உணராதார்‌, தினந்தோறும்‌ அப்பூமியின்‌ 
மேலே செல்பவராயிருந்தும்‌, எங்ஙனம்‌ பெறு 
கிறரில்லையோ, அங்ஙனமே, மிகமிகச்‌ சிறந்த 
பயனும்‌, ஆத்மாவுமான பரமனை உணரா 
தார்‌, எல்லாக்‌ காலத்தும்‌ அவனோடு ஒருவாறு 
தொடர்புற்றிருந்தும்‌, பெறுறொரில்லை. இவர்‌ 
பொய்யான அஜ்ஞானத்தினால்‌ ஆத்மாவினி 
டத்தில்‌ நின்றும்‌ இழுக்கப்‌ பெற்றும்‌, மறைக்‌ 
கப்‌ பெற்றும்‌ இருப்பவரன்றோ?' என்பதாம்‌. 


இங்கே, பின்குறிக்கப்பெறும்‌ பொருள்‌ முக்‌ 
தியமாய்‌ அறியத்தக்கதாம்‌ -- “முத்துச்சிப்பி 


வெள்ளியாய்த்‌ தோன்றுதற்குக்‌ காரணம்‌ 
குற்றம்‌ என்பது உலகானுபவத்தினால்‌ எங்ங 


னம்‌ புலனாகின்றதோ, அங்ஙனமே, ப்ரஹ்மம்‌ 
பிரபஞ்சமாய்த்‌ தோன்றுதற்குக்‌ காரணம்‌ 
குற்றம்‌?” என்பதும்‌ பிரமாணத்தினால்‌ 
(வேதாந்த வாக்கியத்தினால்‌) புலனாகின்றது. 
அக்குற்றம்‌ அவித்யை. அஜ்ஞானம்‌ என்பன 
போன்றுள்ள சப்தங்களினால்‌ குறிக்கப்‌ பெறு 
கின்றதாம்‌. அந்த அஜ்ஞானமும்‌, அதனால்‌ 
உண்டாம்‌ பிரபஞ்சத்தோற்றமும்‌, பிரபஞ்ச 
மும்‌ பொய்ப்பொருளாம்‌. 


“துத்‌ த்வம்‌ அஸி” என்னும்‌ வாக்கியத்தி 
னால்‌, ஆத்மா ஒருவனே உண்மைப்‌ பொருள்‌ 
என்னும்‌ உண்மை உணர்வு உண்டாகும்‌ 
போது, மேற்கூறிய அஜ்ஞானமும்‌, அதன்‌ 
காரியங்களும்‌, அழிந்து விடுகின்றமையின்‌, 
“அந்த அஜ்ஞானமும்‌ அதன்‌ காரியங்களும்‌ 
பொய்ப்‌ பொருள்‌” என்பது தெளிவாக 
விளங்குகின்றது? “இதைத்தான்‌ மேற்‌ 
கூறிய வேதாந்த வாக்கியத்திலுள்ள அந்ருத 
சப்தம்‌ இயம்புகின்றது'*்‌ என்பதே அறியத்‌ 
தக்க அம்முக்யெப்‌ பொருளாம்‌. 


“அஜ்ஞானமும்‌, அதன்‌ காரியமும்‌ உண்மை 
உணர்வினால்‌ போக்கத்‌ தக்கவையாயிருத்‌ 
தலின்‌, பொய்ப்‌ பொருள்களாம்‌” என்பதும்‌, 


“அந்த அஜ்ஞானமே, ப்ரஹ்மமாக மாத்திரம்‌ 
இருக்கும்‌ இருப்புக்குத்‌ தடை” என்பதும்‌ 
இங்குத்‌ தேறிய ஸாரப்‌ பொருள்களாம்‌. 


இக்கருத்தையும்‌, மேற்கூறிய (அஜ்ஞானம்‌, 
கருமம்‌, ப்ரக்ருதி ஸம்பந்தம்‌ முதலியவை 
தடை என்னும்‌) கருத்தையும்‌ வேத வாக்கி 
யங்களிலே காணுமவர்க்குக்‌ கலக்கம்‌ ஏற்படு 
வது இயல்பேயாம்‌. இக்கலக்கத்திற்கு, மீமாம்‌ 
ஸா சாஸ்திர முறையைப்‌ பின்பற்றிக்‌ காணுங்‌ 
கால்‌ உண்டாம்‌ பரிஹாரம்‌ பின்வருமாறு-- 


*ேரய்வாய்ப்பட்டிருக்கும்‌ ஒருவன்‌ 
மருத்துவனைக்‌ கிட்டி, தன்‌ நோய்‌ தருமாறு 
மருந்தைப்‌ பெற விரும்புகின்றான்‌. அம்மருத்‌ 
துவனும்‌ அவன்‌ தேரரை உள்ளபடி 
உணர்ந்து, அந்நோய்க்குத்‌ தக்க மருந்தைக்‌ 
கண்டு, உதவுகின்றான்‌. அங்ஙனம்‌ உதவப்‌ 
பெற்ற அந்நோயாளியும்‌, அம்மருந்தை உட்‌ 
கொள்ள, அவன்‌ நோய்‌ தீருகின்றது. இதை 
இங்கு எடுத்து நாம்‌ நோக்குதல்‌ வேண்டும்‌. 
நோக்கின்‌ நோயின்‌ உண்மையை உணர்ந்து, 
கக்க மருந்தை உதவுகின்றதும்‌, நோயின்‌ 
பொய்மையை உணர்ந்து அங்ஙனம்‌ மருந்தை 
உதவா தொழிகின்றதும்‌ யார்க்கும்‌ நன்கு 
விளங்குகின்றன அல்லவா? நோயின்‌ பொய்‌ 
மையை உணர்ந்தும்‌, மருந்தை உதவுவார்‌ 
உண்டோ? இல்லையன்றோ? 


இதுபோன்று, ப்ரஹ்மம்‌ பிரபஞ்சமாய்த்‌ 
தோன்றுதற்குக்‌ காரணமாயுள்ள குற்றம்‌ 
(அஜ்ஞானம்‌) உண்மையாயிருப்பின்‌, அது 
தீருவதற்கு, தத்‌ த்வம்‌ அஸி” என்னும்‌ 
சாஸ்திரம்‌, “ஆத்மா ஒருவனே உண்டு” என்‌ 
னும்‌ உண்மையை உணர்த்தி, உதவி செய்ய 
இடம்‌ உண்டாம்‌. “அஜ்ஞானம்‌ உண்மை 
இல்லை” என்னில்‌, “சாஸ்திரம்‌ உதவி செய்௱ 
இடம்‌ இல்லை என்பதைக்‌ கூறுதலும்‌ வேண்டு 
மோ? வேண்டாமன்றோ ? 


“அஜ்ஞானமும்‌ உண்மைதான்‌” என்று 
கொள்ளில்‌, “ஆத்மா ஒன்று தான்‌ உண்மைப்‌ 
பொருள்‌; மற்றொன்றும்‌ உண்மையில்‌ இல்லை” 
என்னும்‌ கொள்கைக்கு இடமுண்டோ? இல்லை 
யன்றோ? (“அஜ்ஞானமும்‌ உண்மை' என்று 
கொள்ளுங்கால்‌, அஜ்ஞானமும்‌ ஆத்மாவும்‌ 


26 


உண்மைப்‌ பொருள்களாய்த்‌ தேறுகின்றன 
அல்லவா? “ஆத்மாவைத்‌ தவிர ஒன்றும்‌ 
உண்மையில்‌ இன்று” என்பது பொருந்துவது 
எவ்வாறு?) 


இதனால்‌ என்ன தேறிற்று? என்னில்‌ “ப்ரஹ்‌ 
மம்‌ பிரபஞ்சமாய்த்‌ தோன்றுதற்கு ஏதுவான 
அஜ்ஞானத்தை உண்மையாகவோ, பொய்‌ 
மையாகவோ ஓத்துக்‌ கொள்வதற்கு இல்லை” 
என்னும்‌ கலக்கமே தேறிற்று. 


இவற்றை நெஞ்சில்‌ கொண்டு நோக்கு 
வார்க்கு, ₹*“தத்‌ யதா ....அந்ருதே ஹி 
ப்ரத்யூடா?”” என்னும்‌ சுருதிக்கு மேற்கூறிய 
வாறு கருத்துரைத்தல்‌ பொருத்தமுடைத்‌ 
தன்று என்றால்‌, வேறு கருத்து யாதோ? 
எனின்‌, கூறுவோம்‌. 


ஒருவன்‌ செய்யும்‌ கருமம்‌, பயனில்‌ சிறிதும்‌ 
விருப்பம்‌ இன்றி, எம்பெருமான்‌ முகமலர்த்திக்‌ 
குறுப்பாகவே, செய்யப்‌ பெறுமாயின்‌, அக்‌ 


கருமம்‌ “ருதம்‌' என்றும்‌, இவ்வாறின்றி 
இம்மை மறுமைகளில்‌ ஓரொரு பயனை 
விரும்பிச்‌ செய்யப்படுமாயின்‌, அக்கருமமே 


“அந்ருதம்‌' என்றும்‌ கூறப்படும்‌. இம்முறை 


யில்‌, மேற்கூறிய சுருதியில்‌ உள்ள அந்ருத 
சப்தம்‌, ஓரொரு பயனை விரும்பிச்‌ செய்யும்‌ 
கருமத்தையே கூறுகின்றமையினாலும்‌, ௮க்‌ 
கருமம்‌, பரமனை அடைவதற்குத்‌ தடையா 
யிருத்தலாலும்‌, மேற்கூறியவாறு இங்குக்‌ 
கலங்க இடம்‌ இல்லை. 


“அச்வ இவ ரோமாணி விதூய பாபம்‌” 
என்னும்‌ சுருதி, “பாவங்களை விட்டுப்‌ பர 
மனைப்‌ பெறுகின்றான்‌” என்னும்‌ கருத்தையும்‌, 
“ஏதம்‌ ப்ரஹ்ம லோகம்‌ நவிந்தந்தி அந்ருதேந 
ஹி ப்ரத்யூடா:'” என்னும்‌ சுருதி, பாவமுடை 
யார்‌ பரமனைப்‌ பெறுகின்றாரில்லை” என்னும்‌ 
கருத்தையும்‌ கொண்டுள்ளனவா தலின்‌, இங்கு 
முரண்பாட்டிற்குச்‌ சிறிதும்‌ இடமில்லை? 
இல்லையன்றோ ? இதனால்‌, :அந்ருத சப்தம்‌ 
பொய்ப்‌ பொருளைக்‌ குறிக்கும்‌” என்று கூறும்‌ 
போது ஏற்படும்‌ இடர்களுக்கும்‌ இங்கு இட 
மின்று என்பது யாவருக்கும்‌ புலனாகும்‌. 


இவ்வாறு மீமாம்ஸா சாஸ்திர முறையைப்‌ 
பின்பற்றிப்‌ பொருள்‌ கொள்வார்க்குக்‌ கலங்க 
இடமில்லை என்பதைக்‌ கண்டோம்‌. இனி, 
இராமாயணத்தில்‌ விரோதியைக்‌ காண்போம்‌: 


இராமாயணமும்‌ விரோதியும்‌ 


“இராமாயணம்‌ விரோதியை, ஒருவாறு 
மெய்ப்பொருளாகவே உணர்த்துகின்றது” 
என்பதையும்‌ உபபாதித்துக்‌ காட்டுவோம்‌: 
இது மெய்‌? “இது பொய்‌' என்பதை நாம்‌ 
அறுதியிடுவது எவ்வாறோ? எனின்‌, யாரும்‌ 
எளிதில்‌ உணருமாறு ஓர்‌ அனுபவத்தை 
முதலில்‌ எடுத்துக்‌ காட்டுவோம்‌. 


ஒருவன்‌, முதலில்‌ முத்துச்‌ சிப்பியை 
வெள்ளி என அறிநது, அதை எடுக்கச்‌ 
சென்று, பின்பு, “இது சிப்பி; வெள்ளியன்று” 
என்னும்‌ உண்மையை உணர்ந்து, அதை எடுக்‌ 
காது விட்டிடுகறொன்‌. அங்கு, “வெள்ளி 
பொய்ப்‌ பொருள்‌” என்பது தெளிவு. 


வேறொருவன்‌, வெள்ளியையே வெள்ளி என 
உண்மையை உணர்ந்து, அதை எடுக்கச்‌ 


சென்று, எடுத்து, அதனாலாம்‌ பயனைப்‌ பெறு 
கிறான்‌. இங்கு, “வெள்ளி மெய்ப்‌ பொருள்‌” 
எனபதும்‌ யார்க்கும்‌ நன்கு புலனாம்‌. 


இம்முறையைக்‌ கைக்கொண்டு, இராமா 
யணம்‌ மெய்‌ பொய்களை அறுகியிடுகின்றது” 
என்பதை நாம்‌ அறியலாம்‌; எங்கே? என்னில்‌, 
திருவடி, இராமபிரானுடைய திருக்குணம்‌ 
சிறிதும்‌ நடையாடாத அசோகவனத்தில்‌ 
போய்ப்புக்கு, தென்றலும்‌, சிறுதுளியும்‌ 
போன்றுள்ள இராம நாமத்தைக்‌ கூறுங்கால்‌, 
அதைத்‌ திருச்செவி ஏற்ற ஸீதாபிராட்டியார்‌ 
முதலில்‌, “இந்நிலத்தில்‌ இது பரிமாறுவது 
ஒன்றல்ல; இது சித்தமோஹத்தால்‌ வந்த 
தோ? வாதகதியோ? உன்‌ மாதஜவிகாரமோ? 
ம்ருக த்ருஷ்ணிகையோ?”?* என்று ஐயமுறு 
கிறார்‌. பின்பு “இவன்‌ (ஹனுமான்‌) முன்னே 


27 


நின்று வார்த்தை சொல்லா நின்றான்‌; இது 
கேட்டு, நாம்‌ வேற்றுமை பெற்றிருக்கிறோம்‌; 
ஆனபின்பு, இது மெய்யாம்‌” என்று திருவுள்‌ 
ளம்‌ தெளிந்து இன்புறுகிறார்‌ என்பது 
வரலாறு. 


இவ்வரலாற்றைத்‌ தெரிவிக்கும்‌ வார்த்தை: 


“fa ஏனா ளின்‌ எள | 
ஊாண எகா எ னார்‌ ராரா பு 
SAAT என்னாள்‌ ஏன்னா னள: | 

ஏன்‌ என னர்‌ எ என்கை பட 


(கிம்‌ நு ஸ்யாத்‌ சித்தமோஹோயம்‌ பவேத்‌ 
வாதகதிஸ்த்வியம்‌ | உன்மாதஜேோ விகா 
ரோவா ஸ்யாத்‌ இயம்‌ ம்ருகத்ருஷ்ணிகா ॥ 
அதவா நாய முன்மாத: மோஹோப்யுன்‌ 
மாத லக்ஷ்ண: ஸம்புத்யே சாஹமாத்மான 
மிமம்‌ சாபிவனெளகஸம்‌) என்பதாம்‌. 


[தலைமகனைப்‌ பிரிந்த தலைமகளுக்கு, தன்‌ 
தலைமகன்‌ நன்மையைக்‌ கேட்பதில்‌ விருப்பம்‌ 
உண்டாவது இயல்பேயாம்‌; அவ்விருப்பினால்‌ 
அவனைப்‌ பற்றிய எண்ணமும்‌ இடையீடின்றி 
ஏற்படும்‌. அவ்வெண்ணத்தின்‌ ஒருநிலையை 
சித்தமோஹம்‌ என்பர்‌. ஊணும்‌ உறக்கமும்‌ 
இன்றி இருக்கும்போது, வாத பித்த சிலேஷ்‌ 
மங்களாயெ தாதுக்களுக்குக்‌ கலக்கம்‌ உண்‌ 
டாகும்‌. அக்கலக்கத்தினால்‌ உண்டாகும்‌ காற்‌ 
றின்‌ ஒரு நிலைக்கு $வாதகதி' என்று பெயர்‌. 
அந்நிலையிலுள்ள பிரமத்தை இங்கு வாதகதி 
என்று கூறுவர்‌. தலைமகனைப்‌ பிரிந்த தலைமக 
ளுச்கு உள்ள ஒருநிலையை உன்மாதம்‌ என்று 
பகருவர்‌. அந்த உன்மாதத்தினால்‌ உண்டாகும்‌ 
பிரமத்தை உன்மாதஜ விகாரம்‌ என்று செப்பு 
வர்‌. ம்ருகத்ருஷ்ணிகையாவது ஒன்றை 
மற்றொன்றாக அறிதலாம்‌. காதலைத்‌ தண்ணீ 
ராகக்‌ கருதலாம்‌] 


இங்கு ஸீதாப்பிராட்டியார்‌, முதலில்‌ திரு 
வடி வார்த்தையைப்‌ பொய்யாக பிரமித்து, 
தக்க சான்றுகளினால்‌, “இது பொய்‌ அன்று ; 
மெய்தான்‌” என்று அறுதியிட்டிருப்பதை உல 
கம்‌ நன்கு காணக்‌ கூடுமன்றோ? இது போன்று, 
(பிரஹ்மம்‌ பிரபஞ்சமாகத்‌ தோன்றுதற்கு 


காரணமாகிய) *அஜ்ஞானமும்‌, பிரபஞ்சத்‌ 
தோற்றமும்‌, பிரபஞ்சமும்‌ ஆகிய இவை 
பொய்ப்‌ பொருள்கள்‌ தாம்‌” என்று அறிதியிடு 
குற்குத்தக்க சான்றுகள்‌ உளவாகில்‌, நாம்‌ 


இசையத்‌ தட்டு ஒன்றுமிராது. *அங்ஙகனம்‌ 
உலகத்திலும்‌ சாஸ்திரத்திலும்‌ சான்றுகள்‌ 
காணக்கிடைக்காதவையே யாம்‌” என்பது 


இங்கு முக்கியமாய்‌ அறியத்தக்கதாம்‌., 


இனி, 'தேஹாத்மாபிமானமும்‌, ஸ்வாதநீ 

தரியாபிமானமுமாகிய இவை, பரமனைப்‌ 
பெற்று அனுபவித்ததற்கு உண்மையான 
இடையூறாம்‌” என்பதை இராமாயணத்தில்‌ 
காண்போம்‌. இங்கு முதலில்‌, பின்வருவது 
கவனிக்கத்‌ தக்கதாம்‌: 


ஒருவன்‌ பரமனைப்‌ பற்றிய அறிவு பெற்றி 
ருப்பானாயின்‌, “அவன்‌ ஸத்து' என்றும்‌, அவ்‌ 
வறிவு பெறாது இருப்பானாயின்‌, “அவன்‌ 
அஸத்து” என்றும்‌ வேதாந்தம்‌ அறிவிக்கின்‌ 
றது. (அணு? எள” ஸந்த 
மேனம்‌: அஸன்னேவஸபவதி) ஒருவன்‌ பர 
மனைப்‌ பற்றிய அறிவு பெற்றிருந்தும்‌, அவ்‌ 
வறிவுக்கு ஏற்ப அன்பையும்‌ ஆதாரத்தையும்‌ 
பரமன்பால்‌ செய்யாது இருப்பின்‌, அவனை 
ஸத்து என்றோ, அஸத்து என்றோ, மேற்கூறிய 
சுருதி அறிவித்திலது. ஆயினும்‌, 'அவனும்‌ 
அஸத்தே” என்‌ஆதான்‌ கூறுதல்‌ வேண்டும்‌. 
அவன்‌ அறிந்தும்‌ அன்பைச்‌ செய்யாது இருக்‌ 
தின்றமையின்‌ அவனுக்குக்‌ குற்றம்‌ அதிகமாம்‌. 


இதுபோன்று, ““ஒருவன்‌ ஜீவனாகிய தன்னை 
தேஹமாகவோ, ஸ்வதந்திரனாகவோ உணர 
வில்லை; தன்‌ உண்மை நிலையை ஒருவாறு 
உணர்ந்தவனேயாம்‌. ஆனாலும்‌, அவன்‌ 
தேஹாத்மாபிமானமும்‌, ஸ்வாதந்திரியாபி 
மானமுமாகிய குற்றம்‌ பெற்றிருப்பவன்‌ எவ்‌ 
வாறு சரிதம்‌ பெற்றிருப்பனோ, அங்ஙனம்‌ 
சரிதம்‌ பெற்றிருப்பானாயின்‌, பரமனை அனு 
பவித்து வாழப்பெறாது இழந்து விடுகிறான்‌”' 


என்பது ஓர்‌ உயரிய உண்மைப்‌ பொருளாம்‌. 


இவ்வுண்மைப்‌ பொருளை இராமாயணம்‌, 
சக்ரவர்த்தியின்‌ வரலாற்றில்‌ தெளிவாகத்‌ 
தெரிவிக்கின்றது. எங்கே? எங்ஙனம்‌? என்னில்‌, 


அவ்வரலாற்றை முதலில்‌ கூறுவாம்‌: “*“சக்ர 


28 


வர்த்தி, வஸிஷ்டரைக்‌ குலகுருவாகக்‌ பெற்‌ 
றிருந்தவர்‌; அச்வமேதம்‌, புத்திர காமேஷ்டி 
முதலியவற்றைச்‌ செய்தவர்‌. ஆதலின்‌, ஆத்‌ 
மாவின்‌ உண்மை நிலையை உணரா தவரல்லர்‌. 
இங்கனம்‌ இருப்பினும்‌, இராமபிரானுக்கு 
முடி சூடுவதாய்‌ நிச்சயித்து, தன்‌ ப்ரிய 
மஹிஷியான கைகேயியிடம்‌ சென்று தெரி 
விக்க, “அப்போது, “பரதனுக்கு முடி சூடவே 
ணும்‌; இராமன்‌ பதினான்கு வருஷம்‌ வனம்‌ 
செல்ல வேணும்‌” என அக்கைகேயி வேண்டிக்‌ 
கொள்ள, சக்ரவர்த்தியும்‌ அவ்வேண்டுத லுக்கு 
இசைய, இராமபிரான்‌ இலக்குமணனோடும்‌, 
ஸீதாபிராட்டியோடும்‌ காடு சென்றனன்‌”? 
என்பது வரலாருகும்‌. 

இவ்வரலாற்றைக்‌ கூறுமிடத்து, இராமா 
யணம்‌ சக்ரவர்த்தியைப்‌ பல இடங்களில்‌ 
“கைகேயியிடம்‌ காமம்‌ பெற்றிருப்பவன்‌” 
என்றே நிந்தித்துக்‌ கூறியிருக்கின்றது. காள்‌ 
காளிகா எனா! (காமீ கமல 
பத்ராக்ீ முவாச வனிதாமிதம்‌) என்பதை 
யும்‌, இது போன்றுள்ள வசனங்களையும்‌ 
இங்குக்‌ காண்க. ஒருவனுக்கு, ஆதமாவினு 
டைய உண்மை உணர்வு உள்ளபடி இருக்குமே 
யானால்‌, பெண்ணாசை சிறிதும்‌ இராது. 'காமீ்‌ 
என்று கூறும்போது, பெண்ணாசை உண்டு 
என்பது நன்கு விளங்குகின்றதன்றோ 2 
தேஹாத்மாபிமானமும்‌ ஸ்வாதந்திரியாபிமா 
னமும்‌ பெற்றிருப்பான்‌ போன்றவன்‌ சரிதமே 
யன்றோ? அக்காலத்திலேயே பரம புருஷனான 
இராமபிரானை அனுபவித்து வாழப்பெறாது 
முடிய நேரிட்டதன்றோ? 


ஆனால்‌, சக்ரவர்த்தி இராமபிரானைப்‌ 
பிரிந்து முடிய நேரிட்டதற்கு வேறு ஒரு கார 
ணமும்‌ உண்டு; கைகேயிக்கு முன்னமேயே 
சக்ரவர்த்தி இரண்டு வரங்கள்‌ தருவதாய்‌ 
வாக்களித்திருந்ததினாலும்‌, அதைப்‌ பின்‌ 
சென்று ஸத்தியத்திற்குக்‌ கட்டுப்பட்டு, இராம, 
பிரானாகிய தருமத்தைத்‌ துறந்து விட்ட தனா 
லும்‌ அப்பரமனை இழக்க நேரிட்டது. “ஸத்தி 
யம்‌” என்பது தருமமேயானாலும்‌, இராமபிரா 
னாயெ மிகமிகச்‌ சிறந்த தருமத்தைக்‌ காணுங்‌ 
கால்‌, அத்த ஸத்தியம்‌ என்னும்‌ கருமத்தை 
ஒரு பொருளாய்க்‌ கருதாமல்‌ காற்கடை 
கொள்ள வேண்டியவன்‌ சக்ரவர்த்தி. அங்ங 


னம்‌ அந்த ஸத்தியத்தைக்‌ காற்கடை கொள்‌ 
ளாது பற்றி, துறக்கத்‌ தகாத அப்பரமனைத்‌ 
துறந்ததே, இராமனை அனுபவிக்கப்‌ பெறாது 
இழந்ததற்கு காரணம்‌. [இராமபிரான்‌ மிக 
மிகச்‌ சிறந்த தருமம்‌ என்பதை வரும்‌ உபா 
யத்தைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ பகுதியில்‌ நாம்‌ காண 
லாம்‌.] இதை, பிள்ளை லோகாசார்யர்‌ “*சக்ர 
வர்த்தியைப்‌ போலே இழக்கைக்கு உறுப்பு: ' 
என்று அருளிச்‌ செய்திருக்கிறார்‌. 


உண்மை இவ்வாறு இருப்பினும்‌, கைகேயி 
பால்‌ உள்ள ஆசையும்‌ இராமபிரானை இழந்த 
குற்கு காரணம்‌ என்னில்‌, குற்றம்‌ ஒன்றும 
வாராது, “மற்றதில்‌ பற்றுள்ளவனுக்குப்‌ பர 
மன்‌ கிடைக்க மாட்டான்‌; பற்றற்றவனுக்கே 
பரமனைப்‌ பெறலாம்‌” என்பதும்‌ சாஸ்திரத்தில்‌ 
கூறப்பெற்றுள்ள ஓர்‌ உயர்ந்த உண்மை, இவ்‌ 
வாறு தேஹாத்மாபிமான்‌ம்‌, ஸ்வாதந்திரி 
யாபிமானன்‌ இவற்றின்‌ தடைத்‌ தன்மை 
யைக்‌ கண்டோம. 


இனி, இராமாயண த்தில்‌ “கருமம்‌ பரமனை 
இழக்கச்‌ செய்கிறது” என்பதையும்‌ காண்‌ 
போம்‌, £ இராமபிரான்‌ எம்பெருமான்‌; ஸீதா 
பிராட்டி எம்பெருமாட்டி'” என்பது உண்மை. 
“ இராமபிரானுக்குப்‌ புண்ணியமும்‌ பாவமும்‌ 
உண்மையில்‌ இல்லை. இதுபோன்று, ஸீதா 
பிராட்டியாருக்கும்‌ புண்ணியமும்‌ பாவமும்‌ 
இல்லை": என்பதும்‌ உண்மையேயாம்‌. ஆனா 
லும்‌, ஸீதாபிராட்டியா. , “ஜீவன்‌, இங்ஙனம்‌ 
இருப்பின்‌ பரமனைப்‌ பிரிய நேரிடும்‌” என்ப 
தைத்‌ தம்‌ சரிதத்தில்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. 
இதை முதலில்‌ நாம்‌ இங்கு அறிதல்‌ அவசிய 


மாம்‌, 


“இராமபிரான்‌ காட்டிற்கு எழுந்தருளும்‌ 
போது, ஸீதாபிராட்டியாரின்‌ மென்மையை 
யும்‌, காட்டின்‌ வன்மையையும்‌ திருவுள்ளம்‌ 
பற்றி, அயோத்தியிலேயே தாம்‌ வனவாஸம்‌ 
செய்து திரும்பிவரும்‌ வரையில்‌ அப்பிராட்டி 
யாரை இருக்க வேண்டிக்‌ கொள்கிறான்‌. அப்‌ 
பிராட்டியாரும்‌ அப்பெருமான்‌ பிரிவு 
பொறாது, தம்மை உடன்‌ அழைத்துச்‌ செல்ல 
வேணும்‌ என விரும்புகிறார்‌. பலகால்‌ விரும்பி 
யும்‌, இசையாது இருந்த இராமபிரானைக்‌ 
குறித்து, என்‌ தந்தையார்‌ என்னை ஆண்மை 


உடையானொருவனுக்குக்‌ கொடாது, பெண்‌ 
ணுக்கே கொடுத்து விட்டார்‌; ஆனால்‌, “நான்‌ 
பெண்ணோ?” என்று தேவரீர்‌ எண்ணலாம்‌. 
அகவாயில்‌ பெண்மையும்‌, புறவாயில்‌ ஆண்‌ 
மையும்‌ பெற்றிருப்பவரன்றோ 2 நீவீர்‌. ௮௧ 
வாயிலும்‌ உண்மையில்‌ ஆண்மை பெற்றிருப்‌ 
பீராயின்‌, இங்கனம்‌ என்னை விட்டுச்‌ செல்வ 
தாகக்‌ கூறுவீ ரோ? கூறமாட்டீரன்றோ? 
(‘fad JN [என ஸ்த்ரியம்‌ புருஷ விக்‌ 
ரஹம்‌) என்றனள்‌” சரித்திர 
உண்மை. 


என்பது 


கும்‌ சரிதத்தினால்‌ உலகுக்கு நன்மை புரிய 
வந்த பிராட்டியார்‌, புருஷோத்தமனான 
இராமபிரானைக்‌ குறித்து, இவ்வாறு என்‌ 
தந்தையார்‌ பெண்ணுக்கே பெண்ணைக்‌ 
கொடுத்தார்‌ என்று இயம்புவது முறையா 
மோ? ஆகாதன்றோ? இவ்வாறு கூறியது 
பகவதபசாரமன்றோ? இது முதலில்‌ இங்குக்‌ 
குறிக்கொள்ளத்‌ தக்கது. 


மேலும்‌, இராமாயணத்திலேயே வேறொரு 
வரலாறும்‌ இங்குக்‌ காணத்தக்கதாம்‌ : 
“ இராமபிரான்‌ ஸீதா பிராட்டியார்பால்‌ 
உள்ள அன்பின்‌ மிகுதியினாலே, மாரீசன்‌ என்‌ 
னும்‌ மாயா மிருகத்தின்‌ பின்னே வெகுதூரம்‌ 
சென்று, அம்மிருகத்தை அம்பினால்‌ அடித்துக்‌ 
கொன்றனன்‌. அந்த சமயம்‌ மாரீசன்‌ மிருக 
ரூபத்தைவிட்டு, குன்‌ சரீரத்தை எடுத்து 
உயிர்‌ துறந்தனன்‌? அங்ஙனம்‌ உயிர்‌ துறக்குங்‌ 
கால்‌, இராமபிரானுடைய குரல்‌ போன்றுள்ள 
தன்‌ குரலாலே ஹா ஸீதே ! ஹா லக்ஷ்மணா 
என்று கூறினன்‌. அக்‌ கூற்று 
பிராட்டியார்‌ திருச்செவியில்‌ பட, அப்போது 
இலக்குமணனை, “இப்போதே நீ சென்று, 
இராமபிரானை இரட்சித்தல்‌ வேண்டும்‌” என்று 
அவள்‌ வேண்டிக்‌ கொள்ள, (இராமபிரா 
னுடைய சிறப்பை உள்ளபடி உணர்ந்த) இலக்‌ 
குமணன்‌, மாரீசன்‌ மாயையைக்‌ கூறி, அவ்‌ 
வாறு செல்ல இசையாது இருநதனன்‌. அங்க 
னம்‌ இலக்குமணன்‌ இசையாது இருக்க, பிராட்‌ 
டியார்‌ அவனை நோக்கி, கடுஞ்சொற்களைக்‌ 
(எள்‌, எகணாண, எச, களர்‌ ௭௭” 
“அநார்ய, அகருணாரம்ப, ந்ருசம்ஸ, குலபாம்‌ 
ஸ நூ?) கூறினார்‌ என்பதே அவ்வரலாரும்‌. 


29 


இலக்குமணன்‌ இயற்கையிலேயே இராம 
பிரானிடம்‌ அளவற்ற அன்பு பெற்றிருப்பவ 
னாம்‌. அவ்வாறு பரமபக்தி பெற்றிருக்கும்‌ 
அந்த இலக்குமணனை நோக்கி, கூறத்‌ தகாத 
(லக்ஷ்மணா ! நீ நிச்சயமாய்‌ என்னை உனதாக்‌ 
கிக்‌ கொள்ளக்‌ கருதி, இம்‌ மாதிரி கபட 
வேஷத்துடன்‌ கானகம்‌ வந்திருக்கின்றாய்‌ 
என்று கூறி) மேற்கூறிய கடுஞ்‌ சொற்களைக்‌ 
கூறியது அப்பிராட்டியாருக்குத்‌ தகுமோ ? 
தகாதன்றோ ? இவ்வாறு கூறியது பாகவதாப 
சாரமன்றோ? இதுவும்‌ இரண்டாவதாக இங்கு 
காணத்தக்கது. 


“இம்மாதிரி பரமனிடமும்‌, பாகவதோத்த 
மனான இலக்குமணனிடமும்‌ பிராட்டியார்‌ 
நடந்து கொண்டமையின்‌, இவை காரண 
மாகப்‌ பரமனைப்பிரிந்து, அசோக வனத்தில்‌ 
அரக்கிமார்‌ நடுவில்‌ இருந்து துன்புற வேண 
டிற்று' என்பதை இங்கு நாம்‌ அறிதல்‌ 
வேண்டும்‌. 


இதை ஸீதாபிராட்டியார்‌ அருளிச்‌ செய்த 
எள ஏர்‌ கிர எனி எ ரர: 
(மமைவ துஷ்க்ருதம்‌ கிஞ்சித்‌ மஹதஸ்தி 
நஸம்சய:) என்னும்‌ வார்த்தையில்‌ நன்கு 
காணலாம்‌. இவ்வார்த்தையில்‌, இராமபி 
ரான்‌ திறத்தில்‌ செய்த அபராதத்தை “கிஞ்சித்‌” 
என்னும்‌ சப்தமும்‌, இலக்குமணன்‌ திறத்தில்‌ 
செய்த அபராதத்தை 'மஹத்‌' என்னும்‌ 
சப்தமும்‌ கூறுகின்றன என்று நாம்‌ நன்கு அறி 
யலாம்‌. இவ்வாறு, “கருமம்‌ பரமனை இழக்கச்‌ 
செய்கிறது” என்பதை பிராட்டியார்‌ சரிதத்‌ 
தில்‌ ஒருவாறு கண்டோம்‌. 


இனி, ப்ரக்ருதி ஸம்பந்தம்‌ தடை என்‌ 
பதை இராமாயணத்தில்‌ சில இடஙகளில்‌ 
காட்டுவோம்‌. 


(1) இராமபிரான்‌, ஸீதையுடனும்‌ இலக்‌ 
குமணனுடனும்‌ சரபங்கருடைய ஆசிரமத்‌ 
திற்கு எழுந்தருளும்‌ தருணம்‌. அத்தருணம்‌ 
இந்திரன்‌ சரபங்கரிடம்‌ வந்து அளவளாவிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அந்த இந்திரன்‌, இராம 
பிரானை அப்போது கண்டு, இந்த இராமன்‌, 
வேறொருவராலும்‌ சிறிதும்‌ செய்ய இயலாத 


30 


மிகப்‌ பெரியதொரு காரியத்தை (இராவண 
வதத்தை)ச்‌ செய்யத்‌ திருவுள்ளம்‌ கொண்டு, 
அவதரித்தவன்‌. அதை அவன்‌ நிறைவேற்‌ 
றிய பிறகு என்னைப்‌ பார்ப்பது நலம்‌ என்று 
கூறி, சரபங்கரிடம்‌ விடை பெற்று, இரதம்‌ 
ஏறி, தன்‌ உலகம்‌ சென்றான்‌. இந்திரன்‌ சென்‌ 
றதும்‌, இராமபிரான்‌ சரபங்கரிடம்‌ சென்று 
அவர்‌ திருவடிகளை வணங்கினன்‌; பின்பு இந்‌ 
திரன்‌ வத்து போனதைப்‌ பற்றி வினவினான்‌. 
அவ்வினாவுக்கு விடையாக சரபங்கர்‌ கூறிய 
வார்த்தையை பின்வருமாறு காணலாம்‌ : 
“aig என்‌ TH AA fant | 
9 எரா TSAITA BATE: பு 
qg சானா எனா௭ எராண: | 
எனளிஈ என்‌ எசே எசா ப 
ராச ரன ன ளகர எனன | 
ஊண்‌ எரானா்‌ எர சே Ufa பட 
(மாமேஷவரதோ ராம ப்ரஹம லோகம்‌ 
நிநீஷதி | 
ஜிதமுக்ரேண தபஸா துஷ்ப்ராபம்‌ ௮க்௬ 
தாத்மபி: ॥ 
அஹம்‌ ஞாத்வா நரவ்யாக்ர வர்தமானம்‌ 
அதூரத: | 
ப்ரஹ்மலோகம்‌ நகச்சாமி த்வாம்‌ 
அத்ருஷட்வா ப்ரியாதிதிம்‌ ॥ 
த்வயாஹம்‌ புருஷவ்யாக்ர தார்மிகேண 
மஹாத்மநா | 
ஸமாகம்ய கமிஷ்யாமி த்ரிதிவம்‌ தேவ 
ஸேவிதம்‌ ॥ ) 


இதின்‌ கருத்து : “இராமா ! எல்லோருக்‌ 
கும்‌ நன்மையை அளிப்பவனாகுிய இந்த இந்தி 
ரன்‌, பிரமனுடைய அணையினால்‌ அப்பிரம 
னது உலகத்திற்கு என்னை அழைத்துக்‌ 
கொண்டு போக விரும்புகின்றனன்‌. நான்‌ 
ஸமீபத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ உன்னை 
ஞானக்‌ கண்ணால்‌ கண்டவனாதலின்‌, மிகவும்‌ 
இனியனாகிய உன்னை வெளிக்‌ கண்களாலும்‌ 
கண்டு, களிப்புற எண்ணி, (திரும்பி வருதல்‌, 
அழிதல்‌ முதலிய குற்றங்களோடு கூடிய) பிர 
மனது உலகத்திற்குச்‌ செல்ல விருப்பம்‌ இன்றி 
இருக்கின்றேன்‌. மிகமிகச்‌ சிறந்த தர்மம்‌ 
எனப்‌ போற்றப்‌ பெறும்‌ பரமனாகிய உன்‌ 


குளிர்ந்த நோக்குக்கு இப்போது இலக்காகிப்‌ 
பின்பு அநந்தன்‌, கருடன்‌ முதலிய நித்யர்‌ 
சூழ்ந்திருக்கப்‌ பெற்றுள்ள பரமபதத்தில்‌ 
உன்னை அடைய விரும்புகின்றேன்‌” என்ப 
தாம்‌. 


சரபங்கர்‌ இவ்வாறு கூறி, இராமபிரானை 
நோக்கி, “இராமா! நீ சிறிது நேரம்‌ என்னை 
நோக்கிக்‌ கொண்டிரு என விரும்பி, அவ்‌ 
வெம்பெருமானுடைய முன்னிலையிலேயே 
எரிந்து கொண்டிருக்கும்‌ ஹோமாக்னியில்‌ 
ப்ரஹ்மமேத மந்திரங்களை ஜபித்துக்‌ கொண்டு 
பாம்பு தோலை உரிப்பது போன்று மானிட 
சரீரத்தை விட்டு, அர்ச்சிராதி வழியினால்‌ 
சென்று, பரம பதத்தில்‌ பரமனைப்‌ பெற்று 
வாழ்வுற்றார்‌'” என்பது, சரபங்கருடைய சரித்‌ 
திர உண்மை. 


(2) இராமபிரானுடைய, ஸீதாபிராட்டி 
என்னும்‌ உயரிய உடைமைப்‌ பொருளை 
முறைதவறிவிரும்பி, தனச்கு ஆக்கிக்‌ கொள்ள 
இராவணன்‌ எடுத்துச்‌ செல்லும்‌ ஸமயம்‌; 
அதனை அறிந்த ஜடாயு தமக்கு இயன்ற அள 
வும்‌ இராவணனோடு போர்‌ புரிந்தார்‌. இறுதி 
யில்‌ அப்பாபியினால்‌ பிராட்டியைப்‌ பற்றியே 
உயிர்‌ துறக்க நேர்ந்தது. பரமபுருஷன்‌ தேடிக்‌ 
கொண்டு வரும்போது, “ஆயுஷ்மன்‌ என்று 
அப்பரமனுக்கு மங்களம்‌ பாடினார்‌; ““இராவ 
ணன்‌ உன்‌ உயிரையும்‌ (பிராட்டியையும்‌), என்‌ 
உயிரையும்‌ கொண்டு போய்‌ விட்டான்‌” என்‌ 
னும்‌ உண்மையையும்‌ உணர்த்தினார்‌. அவருக்‌ 
குப்‌ பரமன்‌ ப்ரஹ்மமேத ஸம்ஸ்காரத்தைச்‌ 
செய்து, “ஏஈக ஏவா” (கச்ச லோகா 
நநுத்தமான்‌) என்கிறபடி. விஷ்ணுலோகத்தை 
யும்‌ தந்திருளினான்‌ என்பது ஜடாயுவின்‌ சரித்‌ 
இர ஸாரம்‌. 


(3) “*சபரி என்னும்‌ வேட்டுவச்சி, தன்‌ 
ஆசிரமத்திற்கு எழுந்தருளின இராமபிரா 
னுக்கும்‌ இலக்குமணனுக்கும்‌ அதிகமான அன்‌ 
புடன்‌ பூஜை செய்தாள்‌; அப்பெருமானு 
டைய குளிர்ந்த நோக்குக்கு இலக்கானாள்‌; 
அவளும்‌, தன்‌ உடம்பை விட்டு உத்தம கதி 
யைப்‌ பெற்றாள்‌ என்பது சபரியின்‌ வரலாறு. 


இங்கு “ ஏஏ ௭௪ எர எர ௭ | 


ராஷ்‌ என்னா” (சக்ஷாஷா தவ ளெளம்‌ 


யேந பூதாஸ்மி ரகுநந்தன | பாதமூலம்‌ கமிஷ்‌ 
யாமி) என்னும்‌ வார்த்தை நோக்கத்தக்கது. 


மேற்கூறிய மூவிடங்களிலும்‌, சரபங்கரும்‌, 


ஜடாயுவும்‌, சபரியும்‌ ஆகிய இம்மூவரும்‌ 
இராமபிரானுடைய குளிர்ந்த நோக்குக்கு 
இலக்காகி, உடம்பை விட்டு அப்பரமன்‌ 


திருவடிகளைச்‌ சார்ந்ததாகவே தெரிகின்றமை 


31 


யின்‌, “பிறப்பறுக்கலுற்றாற்கு உடம்பும்‌ தடை” 
என்பது நன்கு புலனாம்‌. தேஹாத்மாபிமானம்‌ 
முதலியன பொய்ப்‌ பொருளாகவே இருப்பின்‌, 
அவற்றின்‌ காரியம்‌ நிகழ்வதற்கு இடமில்லை 
யன்றோ? 


இவ்வாறு இராமாயணத்தில்‌ விரோ தியின்‌ 
உண்மையைக்‌ கண்டோம்‌. இனி உபாயத்தைப்‌ 


பற்றி ஆராய்வோம்‌. 


வேதாந்தமும்‌ உபாயமும்‌ 


வேதாந்தம்‌ ஜீவன்‌ பரமனைப்‌ பெறுதற்கு 
எதை ஸாதவமாக அறிவிக்கின்றதோ, அது 
உபாயம்‌ எனப்படும்‌. அவ்வேதாந்தம்‌ கூறிய 
உபாயத்தைச்‌ சிறிது விரித்துக்‌ கூறுவோம்‌ : 


இப்பிரபஞ்சத்தை அந்த அந்தக்‌ காலத்தில்‌ 
அக்கி, அளித்து, அழிக்கின்றவன்‌ எவனோ, 
அவனே பரமாத்மா எனப்படுகின்றான்‌. அப்‌ 
பரமனையும்‌, அவன்‌ திருக்குணங்களையும்‌, திரு 
மேனியையும்‌, உள்ளத்துக்‌ கொண்டு அன்பு 
டன்‌ சிந்திக்கும்‌ சிந்தனை “பக்தி” எனப்படும்‌. 
இப்பக்தி, இச்சேதனன்‌ எம்பெருமானைப்‌ 
பெற்று வாழ்வதற்குச்‌ சிறந்த ஸாதனமாம்‌, 
இங்கு (காரர்‌ ஏ £4ஏ:) (காரணந்து த்யேய:) 
என்னும்‌ சுருதி வாக்கியம்‌ சான்றாய்க்‌ காணத்‌ 
தக்கது. 


இந்தப்‌ பக்தியை ஒருவன்‌ சாஸ்திரம்‌ கூறிய 
வாறு செய்து தலைக்கட்டுதற்குச்‌ சிறந்த அறி 
வும்‌, ஆற்றலும்‌ இன்றியமையாதனவாம்‌. இச்‌ 
சிறந்த அறிவும்‌, ஆற்றலும்‌ எவனுக்கு இல்லை 
யோ, அவன்‌, எம்பெருமானை இழக்க வேண்டு 
வதில்லை; எம்பெருமான்‌ திருவடிகளில்‌ சரணா 
கதியைச்‌ செய்து, அவனைப்‌ பெற்று வாழலாம்‌. 


சிலர்‌, மேற்கூறிய பக்தியைச்‌ செய்து தலைக்‌ 
கட்டுதற்குத்‌ தக்க அறிவு ஆற்றல்களைப்‌ பெற்‌ 
இருந்தும்‌. “பக்தியை ஸாதனம்‌? என்று 
எண்ணிச்‌ செய்யாது, தன்‌ நிலைக்கு ஏற்ப பக்தி 
யைப்‌ பயனாகவே எண்ணிச்‌ செய்து, கொண்‌ 
டானையல்லாலறியாக்‌ குலமகள்‌ போன்று, 


எம்பெருமான்‌ திருவடிகளையே தஞ்சமாகப்‌ 


பற்றி, இன்புறுகின்றனர்‌. இவரே மிகச்‌ 
சீர்மையுற்றவராவர்‌. 
சரணாகதியாவது: “எனக்குச்‌ சிறிதும்‌ 


நன்மையில்லை; குற்றங்களெல்லாம்‌ உண்டு. 
வேறு இரக்ஷ்கரும்‌ எனக்கு இல்லை' என்று தன்‌ 
நிலைகளைக்‌ கூசாது கூறி, பெரிய பிராட்டியார்‌ 
முன்னாக எம்பெருமான்‌ திருவடிகளையே ஸாத 
னமாகப்‌ பற்று தலாம்‌... இச்சரணாகதிக்கு, 
“ஏஏ எனத்‌ ௭04” (முமுக்ஷார்வை 
சரணமஹம்‌ ப்ரபத்யே) என்னும்‌ சுருதி வாக்‌ 
கியம்‌ தக்க பிரமாணமாகும்‌. 


இவ்வாறு, பக்தியையும்‌ சரணாகதியையும்‌ 
ஜீவன்‌ எம்பெருமானைப்‌ பெறுதற்கு ஸாதன 
மாக அறிவிக்கும்‌ வாக்கியங்களைக்‌ கண்டோம்‌. 


சிலர்‌ “ப்ரஹ்மமாக மாத்திரம்‌ இருத்தல்‌ 
மோதம்‌” என்றும்‌, அதைப்‌ பெறுதற்கு, 
“ஆத்மா ஒன்று தான்‌ உண்மைப்‌ பொருள்‌ 
என்னும்‌ (சுருதி வாக்கியத்தினால்‌ ஏற்படும்‌) 
ஞானம்‌ ஸாதனம்‌” என்றும எண்ணுகின்ற 
னர்‌; “வக ஏவா ௭௭1௭” (ப்ரஹ்ம வேத 
ப்ரஹ்மைவ பவதி) என்னும்‌ வாக்யெத்தை 
யும்‌ ஆதாரமாய்க்‌ காட்டுகின்றனர்‌, 


இதைக்‌ கேட்பவர்க்கு மனம்‌ கலங்கும்‌ என்‌ 
பது உண்மையே. இக்கலக்கத்திற்கு மீமாம்‌ 
ஸா சாஸ்திர முறையைப்‌ பின்பற்றி ஒரு பரி 
ஹாரத்தைச்‌ சுருக்கமாய்க்‌ கூறுவோம்‌ : 


32 


ஒருவனுடைய முயற்சி சக்தியினால்‌ (ஆற்ற 
லினால்‌) எது உண்டாகிறதோ, அதைப்‌ “புருஷ 
தந்திரம்‌” என்றும்‌, ஒருவன்‌ முயற்சி சிறிதும்‌ 
இன்றி இருந்தும்‌, எது பிரமாணத்திலேயே 
ஏற்படுகின்றதோ, அதைப்‌ *பிரமாண குந்தி 
ரம்‌” என்றும்‌ சாஸ்திரம்‌ கூறுகின்றது. 


மேற்கூறிய பரமனைச்‌ சிந்திக்கும்‌ சிந்தனை 
யும்‌, பரமன்‌ திருவடிகளை உபாயமாய்ப்‌ பற்‌ 
றும்‌ பற்றுதலும்‌, ஒருவன்‌ முயற்சி சக்தியைக்‌ 
கொண்டு செய்யும்‌ போது உண்டாகின்றமை 
யின்‌, புருஷ தந்திரமாம்‌. சிலர்‌ கூறுகின்ற 
வாறு “தத்‌ த்வம்‌ அஸி”: என்னும்‌ சுருதியினால்‌, 
“ஆத்மா ஒன்று தான்‌ உண்மைப்‌ பொருள்‌” 
என்னும்‌ ஞானம்‌ உண்டாகும்‌ போது, முயற்சி 
சக்தி (பக்தி ப்ரபத்திகளுக்குப்‌ போன்று) 
வேண்டப்படாமையின்‌ அந்த ஞானம்‌ பிர 
மாண தந்திரமாம்‌. இவற்றை நாம்‌ மனத்திற்‌ 
கொண்டு, பின்வருமாறு இங்கு ஆராய்தல்‌ 
அவசியமாகும்‌ : 


சுருதி வாக்கியத்தினால்‌ உண்டாகும்‌, 
“ஆத்மா ஒன்றுதான்‌ உண்மைப்‌ பொருள்‌” 
என்னும்‌ ஞானம்‌ மட்டும்‌ மேர்ஷ ஸாதனமா 
யிருப்பின்‌, புருஷ தந்திரமான பக்தியையோ, 
சரணாகதியையோ, அந்தச்‌ சுருதி வாக்கியம்‌ 
சேதனனைக்‌ குறித்துக்‌ கட்டளையிட இடம்‌ 
பெறுமோ? பெருதன்றோ? 


மேலும்‌, ““ப்ரஹ்மவேத ப்ரஹ்மைவ பவதி”* 
என்னும்‌ சுருதியில்‌ அமைந்துள்ள “ப்ரஹ்‌ 
மைவ பவதி”: என்னும்‌ பகுதியின்‌ உண்மைக்‌ 
கருத்தையும்‌, “தத்‌ த்வம்‌ ௮ஸி'' என்னும்‌ 
சுருதியின்‌ உண்மைக்‌ கருத்தையும்‌, முறையே 
“வேதாந்தமும்‌ உபேயமும்‌”* “வேதாந்தமும்‌ 
ஜீவனும்‌** என்னும்‌ பகுதிகளில்‌ கூறியுள்‌ 


ளோம்‌; கண்டு கொள்வது, 


ஆனால்‌, “ப்ரஹ்ம வேத” என்பதின்‌ கருத்து 
யாதோ? எனச்‌ சிலர்‌ வினாவக்‌ கூடும்‌. இவ்‌ 
வினாவிற்கு, “பரமனைப்‌ பற்றிய இத்தனையும்‌ 
ப்ரஹ்ம ஞானமாதலின்‌, அந்தச்‌ சிந்தனை 
என்னும்‌ ஞானம்‌ பெற்றிருப்பானையே 
“ப்ரஹ்ம வேத” என்னும்‌ சுருதி குறிக்கின்றது” 
என்பது விடையாய்க்‌ காணத்தக்கது. 


இவ்வாறு மிகச்‌ சுருக்கமாய்‌ மீமாம்ஸா 
சாஸ்திர முறையைப்‌ பின்பற்றிய பரிஹாரத்‌ 
தைக்‌ கண்டோம்‌. இனி, வேதாந்தத்தின்‌ 
முடிந்த பொருளைக்‌ காட்டுவோம்‌ : 


இங்கு பின்வருமாறு வேதாந்தத்தின்‌ அம்‌ 
முடிந்த பொருள்‌ காணத்‌ தக்கது : பரமனைப்‌ 
பற்றிச்‌ சிந்திக்கும்‌ சிந்தனை பரமனைப்‌ பெறு 
தற்குக்‌ காரணம்‌ என்பது ஒருவாறு உண்மை 
யேயாம்‌. ஆனாலும்‌, ““அப்பரமன்‌ திருவடித்‌ 
தாமரைகளையே சரணமாகக்‌ கொண்டு, 
அவற்றைப்‌ பெறுகின்றது என்பது மிக மிகச்‌ 
சிறந்த முறையாகும்‌”; இதற்குப்‌ பல சான்று 
கள்‌ உண்டு. 


(1) அறிவாளிகளுள்‌ மிகச்‌ சிறந்தவர்‌ 
ஸ்ரீ பீஷ்மர்‌. அவர்‌ சரதல்பத்தில்‌ கிடந்து 
தருமபுத்திரருக்குப்‌ பல தருமங்களை உபதேசம்‌ 
செய்தனர்‌. அங்ஙனம்‌ உபதேசம்‌ பெற்ற 
தருமபுத்திரர்‌, அந்த அந்த தருமத்தை உப 
தேசம்‌ செய்யும்‌ போது, அது அது சிறந்த 
தருமமாகத்‌ தெரிகின்றமையின்‌, மிக மிகச்‌ 
சிறந்த தருமத்தை அறிய வேணும்‌ என்று 
கருதி, தம்‌ சாதுரியத்துக்கு ஏற்ப அப்பீஷ்‌ 
மரை நோக்கி, “தேவரீர்‌ மிகவும்‌ விரும்பும்‌ 
தருமம்‌ எது?” என்று வினவினார்‌. அங்கனம்‌ 
வினவப்‌ பெற்ற ஸ்ரீபீஷ்மரும்‌, “சாராயணனு 
டைய திருநாமங்களைச்‌ சொல்லுதலே மிக 
மிகச்‌ சிறந்த தருமம்‌” என விடை கூறியிருக்‌ 


கிறார்‌, (இது விஷ்ணு ஸஹஸ்ர நாமாத்தியா 
யத்தில்‌ காணக்கிடக்கின்‌ றது.) 


இதை நாம்‌ மனத்திருத்தி, (மிகமிகச்‌ சிறந்த 
பிரமாணம்‌ எனப்‌ போற்றப்பெறும்‌) வேதத்‌ 
தில்‌ கூறப்பெற்றுள்ள தருமங்களுள்‌, அவ்‌ 
வேதம்‌ மிகவும்‌ விரும்பும்‌ தருமம்‌ எது? என்‌ 
பதையே ஆராய்ந்து அறிதல்‌ இங்கு இன்றி 
யமையாததாகும்‌. அங்ஙனம்‌ ஆழ்ந்து ஆய்ந்து 
காணுங்கால்‌, “சரணாகதி: என்னும்‌ தருமத்‌ 
தையே வேதம்‌ மிக விரும்புகின்றது என்பது 
விளங்கும்‌, 


ஆனால்‌, “ஸ்ரீ பீஷ்மர்‌ தாம்‌ விரும்பும்‌ தருமத்‌ 
தைத்‌ தெரிவிக்கும்‌ போது, “ர்‌ ஏச எரர்‌ 
ஏகா: (ஏஷமே ஸர்வ தர்மாணாம்‌ 


தர்மோதிகத மோமத:) என்று எவ்வாறு 


33 


தெளிவாகத்‌ கெரிவித்திருக்கறொரோ, அவ்‌ 
வாறு வேதமும்‌ சரணாகதியை, தான்‌ விரும்‌ 
பும்‌ தருமமாய்த்‌ தெரிவித்திருக்கிறதோ?' ” 
எனச்‌ சிலர்‌ ஐயமுறக்கூடும்‌. 


இவ்‌ ஐயத்திற்கு இடம்‌ சிறிதும்‌ இல்லை. 
எவ்வாறு எனின்‌, கூறுவோம்‌: ஸ்ரீ பீஷ்மர்‌ 
விரும்பிய தருமம்‌ திருநாம ஸங்கீர்த்தனம்‌ 
என்பதற்கு, அவருக்கு *“ஏஷமே”' என்னும்‌ 
சொல்லை ஆதாரமாய்க்‌ கண்டோம்‌ அங்கு. 
இங்கு, வேதபுருஷனுடைய ஆசாரத்தையே 
ஆதாரமாய்ப்‌ பின்வருமாறு காணலாம்‌ : 


“இப்பிரபஞ்சத்திற்குக்‌ காரணனான எம்‌ 
பெருமான்‌ அன்புடன்‌ சிந்திக்கத்‌ தக்கவன்‌” 
என்று பக்தியைச்‌ சுருதி சொல்லிற்று. “அக்‌ 
காரணனான எம்பெருமானை மோக்ஷத்தில்‌ 
விருப்பமுடைய நான்‌ சரணம்‌ பற்றுகிறேன்‌” 
என்று சரணாகதியைத்‌ தன்‌ ஆசாரத்தில்‌ 
உள்ளதாய்‌ அறிவிக்கின்றது. இங்கு மேற்‌ 
கூறிய “*காரணந்து த்யேய;”' “முமுக்ஷுூர்வை 
சரணமஹம்‌ ப்ரபத்யே என்னும்‌ சுருதி வாக்‌ 
இயங்கள்‌ நோக்கத்‌ தக்கன. ஸ்ரீபீஷ்மருடைய 
சொல்லிலும்‌, வேத புருஷனுடைய ஆசாரம்‌ 
பிரபலமன்றோ? 


இவ்வாறு வேதத்தில்‌ சான்றைக்‌ கண்‌ 
டோம்‌; இனி, பரம புருஷனுடைய திருவாக்‌ 
இலும்‌ தக்க சான்றைக்‌ காண்போம்‌: 


(2) பரமபுருஷன்‌ அர்ஜ்ஜுனனைக்‌ 
குறித்து அருளிச்‌ செய்த திவ்விய சாஸ்திரம்‌ 
“பகவத்கீதை” என்பது உலகு உணர்ந்ததே 
யாம்‌. அக்கதையில்‌ உள்ள பதினெட்டு அத்தி 
யாயங்களிலும்‌, கருமயோகம்‌, ஞானயோகம்‌, 
பக்தியோகம்‌ என்னும்‌ தருமங்களைப்‌ பரக்க 
அப்பரமன்‌ உபதேசம்‌ செய்திருப்பது அதை 
அனுபவிப்போர்‌ அறிந்ததேயாகும்‌. (நான்‌ 
செய்பவன்‌” *இக்கருமம்‌ என்னுடையது ” 
“எனக்கு இப்பயன்‌ வேண்டும்‌” என்னும்‌ எண்‌ 
ணங்களை அறவே ஒழித்து பரமன்‌ திருவுள்ளம்‌ 
உகக்குமாறு தன்‌ வருணத்திற்கும்‌, ஆசிரமத்‌ 
திற்கும்‌ ஏற்ற தருமங்களைச்‌ செய்தலே கரும 
யோகமாம்‌. இவ்வாறு நெடுனெ காலத்தில்‌ 
கரும யோகத்தைச்‌ செய்து, அதனால்‌ சித்த 
சுத்தி பெற்று, அச்சித்தத்தைக்கொண்டு, ஜீவ 


னாகிய தன்னைச்‌ சிந்திக்கும்‌ சிந்தனையே ஞான 


யோகமாம்‌.) 


உண்மை இவ்வாறு இருப்பினும்‌, அப்பரம 
புருஷன்‌, அந்தக்‌ கதையின்‌ முடிவில்‌ அருளிச்‌ 
செய்த “ஏசா ஏரோ எக ஏயர்‌ ௭௭” 
(ஸர்வ தர்மான்‌ பரித்யஜ்ய மாமேகம்‌ சரணம்‌ 
வ்ரஜ) என்னும்‌ வார்த்தையைக்‌ காணுங்கால்‌ 
சரணாகதியே அவன்‌ உகந்த தருமம்‌ எனத்‌ 
தெரிகின்றது. இதைச்‌ சிறிது விரித்துரைப்‌ 


போம்‌. 


பிள்ளைலோகாசார்யர்‌, “தர்ம ஸம்ஸ்‌ 
தாபனம்‌ பண்ணப்‌ பிறந்தவன்‌ தானே, ஸர்வ 
தர்மங்களையும்‌ விட்டு என்னைப்‌ பற்று” என்‌ 
கையாலே, ஸாக்ஷாத்‌ தர்மம்‌ தானே என்‌ 


கிறது என்று அருளிச்‌ செய்திருக்கிறார்‌. 


இதின்‌ கருத்து: “தருமத்தை நிலை 
நாட்டுதற்கெனவே திருவவதாரம்‌ செய்தரு 
ளின கண்ணபிரான்‌, . தன்னால்‌ உபதேசம்‌ 
செய்யப்‌ பெற்றவையும்‌” “ஒருவாறு வீடு பேற்‌ 
றைத்‌ தருகின்றவையுமான கரும ஞான 
பக்திகள்‌ எல்லாவற்றையும்‌ விட்டு, “என்‌ ஒரு 
வனையே பற்று” என்கையாலே, “அவனே, 
நேரே பயனைக்‌ கொடுக்கக்‌ கூடிய தருமம்‌: 
என்பதும்‌, “மேற்கூறிய கரும ஞான பக்தி 
களாகிய யாவும்‌ அங்ஙனம்‌ நேரே பயனைக்‌ 
கொடுக்கும்‌ தருமங்கள்‌ அல்ல” என்பதும்‌ 
நன்கு விளங்குகின்றனவல்லவா”'? என்பதாம்‌. 


அன்றியும்‌, “பக்தி சபலன்‌' (ஜீவன்‌ செய்‌ 
யும்‌ பக்தியில்‌ மிகவும்‌ விருப்புற்றிருப்பவன்‌) 
என்று புகழப்பெறும்‌ பரமபுருஷன்‌ அ௮ப்பக்தி 
யைப்‌ பல இடங்களில்‌ பலவாறாகப்‌ பரக்கப்‌ 
பேசி, இறுதியில்‌, “அதையும்‌ விட்டு, என்னைப்‌ 
பற்று” என்று அருளிச்‌ செய்திருக்கின்ற 
மையின்‌. அப்பக்தியிலும்‌ தானாகிய தருமமே 
தான்‌ உவந்ததாம்‌ என்பதும்‌ இங்கு தெளிவு. 


இவ்வாறு, “எம்பெருமான்‌ உகந்த தருமம்‌ 
சரணாகதி” என்பதைக்‌ கண்டோம்‌. இனி, 
“வைதிகரும்‌ மிகவும்‌ ஆதரித்து, ஆசரித்த 
தருமம்‌ சரணாகதி” என்பதைக்‌ காட்டுவோம்‌. 


(3) வேதத்தைச்‌ சிறந்த. பிரமாணமாகக்‌ 
கொண்டு, அவ்வேதக்‌ கருத்தையும்‌ உள்ளபடி 
உணர்ந்து, அவ்வுணர்வைப்‌ பின்‌ சென்று 


34 


நடப்போர்‌ யாவரோ, அவரே வைதிகர்‌ எனப்‌ 
போற்றப்‌ பெறுகின்றனர்‌. அவ்வைதிகருள்‌, 
மயர்வற மதி நலமருளப்‌ பெற்ற நம்மாழ்‌ 
வாரே சீர்மையுற்றவராவர்‌. “அவர்‌ மிகமிகச்‌ 
சிறந்த பக்தி பெற்றிருந்தும்‌, தமக்குப்‌ பரமன்‌ 
பால்‌ உள்ள அப்பக்திமயை அவனைப்‌ பெறு 
தற்குக்‌ காரணமாய்க்‌ கருதாது, அவன்‌ திரு 
வடித்தாமரைகளையே காரணமாய்ப்‌ பற்றி 
யிருந்தவர்‌” என்பதும்‌ மிகவும்‌ பிரஸித்தமா 
னது. இவர்‌ போன்று, இவர்‌ திருவடித்‌ 
தாமரைகளைப்‌ பணிந்துப்ந்தவரான நம்‌ 
ஆசார்யர்களும்‌ சரணாகதி தர்மத்தையே 
விரும்பி யிருந்தனர்‌ என்பதும்‌ தெளிவு. 


இவ்வாறு, வேதம்‌, வேத்யன்‌, (வேதத்‌ 
தின்‌ முக்கியப்‌ பொருளான பரமபுருஷன்‌) 
வைதிகர்‌ ஆகிற இம்மூவரும்‌ மிகவும்‌ விரும்பும்‌ 
தருமம்‌ சரணாகதி என்பதைக்‌ கண்டோம்‌. 
“இச்சரணாகதியையே இராமாயணம்‌ விரித்து 
ரைக்கின்றது” என்பதை இனிச்‌ காண்போம்‌. 


சரணாகதி சாஸ்தீரம்‌ 


பரமாத்மா, ஜீவாத்மா, உபேயம்‌, 
விரோதி, என்னும்‌ (ஐம்‌ பொருளில்‌ சார்ந்த, 
நான்கு பொருள்களையும்‌ இராமாயணம்‌ தெளி 
வாகத்‌ தெரிவிக்கின்றவாறு இக்கட்டுரையி 
லேயே ஒருவாறு கண்டிருக்கிறோம்‌. ஆயினும்‌, 
சரணாகதி தருமத்தை வெளியிடுவதில்‌ இராமா 
யணம்‌ நோக்குடைத்தாதலானும்‌, “இராமா 
யணம்‌ சரணாகதி சாஸ்திரம்‌' எனப்‌ பிரஸித்தி 
பெற்றிருப்பதால்‌, “சரணாகதி தருமத்‌ 
தையே இராமாயணம்‌ விரித்துரைக்கின்‌ றது* 
என்று கூறுவதிலும்‌ தட்டொன்றும்‌ 
இல்லை. இப்பகுதியில்‌, சரணாகதி தரு 


மத்தின்‌ உண்மைகளை நாம்‌ அறியலாம்‌. 


“எம்பெருமான்‌ முன்னிலையில்‌ தன்‌ நிலை 
களைக்‌ கூசாது கூறி, பெரிய பிராட்டியார்‌ 
முன்னாக எம்பெருமானை ஸாதானமாய்ப்‌ 
பற்றுதல்‌ சரணாகதி” என முன்பு கூறியிருந்‌ 
தோம்‌. இங்கு சேதனன்பால்‌ உள்ள பற்று 
தல்‌, பேற்றுக்கு ஸாதனமா? அல்லது, இச்‌ 
சேதனனால்‌ பற்றப்‌ பெறும்‌ எம்பெருமானே 
ஸாதனமா ? என்னும்‌ ஐயம்‌ ஏற்படுவது 
இயல்பேயாம்‌. 


பிள்ளைலோகாசார்யர்‌ “பற்றப்‌ பெறும்‌ 
எம்பெருமானே பேற்றுக்கு ஸாதனம்‌; பற்‌ 
றுதல்‌ ஸாதனமன்று' என்று அருளிச்‌ செய்தி 
ருக்கிறார்‌; சேதனன்‌ பாலுள்ள பற்றுதலை 
அதிகாரி விசேஷணமாகத்‌ திருவுள்ளம்‌ பற்றி 
யிருக்கிறார்‌. 


இங்கு, முதலில்‌, இவ்விரு ஆசார்யர்களு 
டைய கருத்துக்களையும்‌ தக்க சான்றுகளுடன்‌ 
முறையே விரித்துக்கூறி, கருத்து வேற்றுமை 
யின்மையையும்‌ காட்டி, பின்பு, இராமாய 
ணத்தில்‌ சரணாகதி பேசப்பெற்றிருக்கும்‌ விதம்‌ 
இன்னது என்பதையும்‌ தெரிவிப்போம்‌. 


தேசிகன்‌, சேதனன்‌ பாலுள்ள பற்றுதல்‌ 
பக்தி ஸ்தானத்தில்‌ எமபெருமானை ஸாதித்துத்‌ 
தருவதென்றும்‌, அத்தானத்திலுள்ள எம்பெரு 
மானே பேற்றுக்கு ஸாதனமென்றும்‌ திருவுள்‌ 
ளம்‌ பற்றியிருக்கிறார்‌. 


பிள்ளைலோகாசார்யர்‌ திருவுள்ளம்‌ பின்‌ 
வருமாறு காணத்‌ தக்கது: 


“தருமம்‌” என்னும்‌ சொல்‌, எது விரும்பும்‌ 
பயனுக்கு முக்கிய காரணமோ, அதைக்‌ 
குறிக்குமாம்‌. பரமபுருஷன்‌ அவர்‌ அவர்‌ 
விரும்பும்‌ பயனுக்கு முக்கிய காரணனாயிருத்‌ 
தலின்‌, சாஸ்திரம்‌ “தர்மம்‌” என்னும்‌ 
சொல்லையிட்டு, அவனைக்‌ குறிக்கின்றது. 
விர ஏர" (ராமோ விக்ரஹவாந்‌ 
தர்ம:) “தண்‌ ஏரி ஏரார்‌ (க்ருஷ்ணம்‌ 
தர்மம்‌ ஸநாதநம்‌) என்னும்‌ வாக்கியங்களை 
நாம்‌ இங்குக்‌ காணுதல்‌ நன்றாம்‌. மேலும்‌ 
இந்த எம்பெருமான்‌ எனப்பெறும்‌ தருமம்‌ 
மிகச்‌ சீர்மை யுற்றதாம்‌. எவ்வாறு? என்னில்‌ 
கூறுவோம்‌: 


ஏனைய தருமங்களுக்கும்‌, எம்பெருமான்‌ 
எனப்படும்‌ தருமத்திற்கும்‌ மிகவும்‌ வேற்றுமை 
உண்டு. எவ்வாறு? என்னில்‌, ஏனைய தருமம்‌ 
எதுவாயிருப்பினும்‌, அது வேறொன்றின்‌ உத 
வியை விரும்பியன்றி இராது. “எம்பெரு 
மானோ, அவ்வாறு வேறொன்‌ றின்‌ உதவியை 
விரும்பான்‌” என்பது மாத்திரமன்று; அவ்வாறு 
உதவியைப்‌ பொறுப்பானும்‌ அல்லன்‌. 


35 


இங்கு எடுத்துக்காட்டாகப்‌ பின்‌ குறிக்கப்‌ 
பெறுவது நோக்கத்தக்கது. *பரமனைச்‌ சிந்‌ 
திக்கும்‌ சிந்தனை பக்தி என்பது நாம்‌ அறிந்த 
தேயாம்‌. இப்பக்தி, தான்‌ உண்டாம்போது 
சேதனனுடைய முயற்சியை விரும்புகின்றது; 
இச்சேதனன்‌, சாஸ்திரம்‌ கூறுகின்றவாறு 
முதலில்‌ “இன்னது பக்தி' என்பதை உணர்ந்து 
அங்ஙனம்‌ உணர்ந்தவாறு முயன்று, செய்யும்‌ 
போது தானே உண்டாகின்றது ; முயன்று 
செய்யாதபோது உண்டாவதில்லையன்றோ ? 


மேலும்‌ இப்பக்தி, பயனைக்‌ கொடுக்கும்‌ 


போது, அங்ஙனம்‌ கொடுக்கத்தக்க அறிவு 
ஆற்றல்களைப்‌ பெற்றிராமையின்‌, பேரறிவு 
பேராற்றல்களைப்‌ பெற்றிருக்கும்‌ எம்பெரு 


மானை உதவியாய்‌ விரும்புகின்றது. இதனால்‌, 
“பக்தி, தான்‌ உண்டாம்போது, சேதனனு 
டைய முயற்சியை உதவியாய்‌ விரும்புகின்றது 
என்பதும்‌, பயனைக்‌ கொடுக்குங்கால்‌, எம்பெரு 
மானை விரும்புகின்றது” என்பதும்‌ நன்கு புல 
னாகும்‌. 


அன்றியும்‌, சித்தம்‌ சுத்தமாய்‌ இராத 
போது, அச்சித்தம்‌ பரமனைச்‌ சிந்திக்கப்‌ பாங்‌ 
காயிராது. ஆதலின்‌, எதைச்‌ செய்தால்‌ 
சித்தம்‌ சுத்தி பெறுமோ, அதைச்‌ செய்தல்‌ 
இன்றியமையாததாகும்‌. இச்சித்த சுத்தியை 
கரும யோகத்தைச்‌ செய்து பெறலாகும்‌. 
இதைக்‌ காணுங்கால்‌, பக்தியைச்‌ செய்தற்குச்‌ 
சித்த சுத்தி இன்றியமையாததாம்‌. சித்த 
சுத்தி பெறுதற்கு கருமயோகத்தைச்‌ செய்தல்‌ 
இன்றியமையாததாம்‌. ஆகலின்‌, “பக்தி, 
சித்த சுத்தி வழியாகக்‌ கருமயோகத்தை உதவி 
யாய்‌ விரும்புகன்றதாம்‌” என்பது நன்கு 
விளங்குகின்றது? (சித்த சுத்தியாவது- 
உள்ளத்‌ தூய்மையாம்‌) 


இன்னமும்‌, இவ்வாறு, பக்திக்கு உதவி 
யாயுள்ள பலவற்றைச்‌ சாஸ்திரங்களில்‌ 
காணலாம்‌, 


உதவி வேண்டா உபாயம்‌ 


எம்பெருமான்‌ என்னும்‌ தருமத்திற்கோ, 
ஓர்‌ உதவியும்‌ கூறுதற்கு இன்று. நித்தியனாய்‌ 
(என்றும்‌ உள்ளவனாய்‌) இருத்தலின்‌, “உண்‌ 


டாதல்‌” என்பதே இல்லை; பேரறிவும்‌, 
பேராற்றலும்‌ பெற்றிருத்தலின்‌, பயனைக்‌ 
கொடுக்கும்போது, பிறரு தவி வேண்டுவ 
இல்லை; இயற்கையிலேயே மிகவும்‌ தூய்மை 
பெற்றிருத்தலின்‌, அத்தூய்மை பெற ஒன்றை 
வேண்டிச்‌ செய்தலுக்கும்‌ இடம்‌ இன்று. இயற்‌ 
கையில்‌ தூய்மை பெற்றிருப்பவன்‌ என்பது 
மாத்திரமன்று; தன்‌ தொடர்பினால்‌ பிறருக்‌ 
கும்‌ தூய்மையை உண்டு பண்ணுவானன்றோ ? 
எம்பெருமான்‌. 


மேலும்‌, “வேறொன்றின்‌ உதவியையும்‌ 
எம்பெருமான்‌ பொறான்‌” என்பதற்குப்‌ பின்‌ 
வரும்‌ சரிதம்‌ எடுத்துக்காட்டாகக்‌ கூறப்பெற்‌ 
றுள்ளது: இந்திரஜித்தினுடைய பிரமாஸ்தி 
ரத்தினால்‌ கட்டுண்ட திருவடியை இராக்கதர்‌ 
மேலும்‌, சணல்‌ கயிறுகளால்‌ கட்டியபோது, 
அப்பிரமாஸ்திரம்‌ நழுவியதாயும்‌, அங்ஙனம்‌ 
நழுவியிருந்தும்‌, இராவணனுடைய உண்மை 
களை உணர விரும்பி, கட்டுண்டவன்‌ போன்று, 
அத்திருவடி இருக்க, அவனை அவ்‌ இராக்கதர்‌ 
இராவணன்பால்‌ இழுத்துச்‌ சென்றனராரம்‌”” , 
என்பதே அச்‌ சரிதமாம்‌. இச்‌ சரிதத்தில்‌, 
“வேறொன்‌ றின்‌ (சணல்‌ கயிறின்‌) தொடர்பைப்‌ 
பிரமாஸ்திரம்‌ பொறுத்திலது? என்பது 
கெளிவு. இதுபோன்று, “எப்பெருமானும்‌ 
மற்றொன்றின்‌ உதவித்‌ கெொ௱டர்பைப்‌ 
பொழுான்‌* என்னும்‌ உண்மை இங்கு உணரத்‌ 
தக்கதாம்‌. இவ்வாறு, எம்பெருமானுக்கும்‌ 
ஏனைய தருமங்களுக்கும்‌ உள்ள வேற்றுமையை 
யும்‌, எம்பெருமானுக்குள்ள சீர்மையையும்‌ 
கண்டோம்‌. 


மேற்‌ கூறியவாறு, “எம்பெருமான்‌ வேறு 
ஒன்‌ றின்‌ உதவியைச்‌ சிறிதும்‌ பொறான்‌ என்ப 
தற்குத்‌ தக்க சான்று யாதோ ? எனின்‌, கூறு 
வோம்‌: சரணாகதியைக்‌ கூறும்‌ சான்றுகள்‌ பல 
உண்டு. அவையாவன ; ஏ ரான்‌ 
(மாமே வயே ப்ரபத்யந்தே) ‘que 
JEN Te (தமேவசாத்யம்‌ புருஷம்‌ ப்ரபத்‌ 
யேத்‌) “ரளி 3௭௭” (த்வமேவ உபா 
யபூதோ மேபவ) ““ஆழறெனக்கு நின்‌ பாதமே 
சரணாகத்‌ தந்தொழிந்தாய்‌'” என்பனவாம்‌, 


இச்‌ சான்றுகளுக்கு முறையே, “யாவர்‌ 
சிலர்‌ என்னையே பற்றுகிறார்களோ, “அந்த 


36 


அதி: புருஷனையே பற்றக்‌ கடவன்‌” “நீயே 
எனக்கு உபாயமாக வேண்டும்‌' “எனக்கு 
உபாயம்‌ தருமிடத்தில்‌ உன்‌ திருவடிகளையே 
உபாயமாக அளித்தாய்‌” என்னும்‌ கருத்துக்கள்‌ 
காணத்தக்கன. 


மேற்கூறிய சான்றுகளில்‌, உபாயப்‌ பொரு 
ளைக்‌ குறிக்கும்‌ சொல்லைச்‌ சேர்ந்தே “ஏவ” 
என்னும்‌ சொற்களைக்‌ காண்கின்றோமல்லவா? 
இச்சொற்கள்‌ இங்கு, பிரிநிலைப்‌ பொருள்‌ 
பெற்றுள்ளனவாம்‌, அஃதாவது : “எம்பெரு 
மான்‌, அவனைப்‌ பெறுதற்கு முக்கிய காரண 
னாம்‌; வேறொன்றும்‌ முக்கிய காரணமாகவோ, 
துணைக்‌ காரணமாகவோ இல்லை' என்பதாம்‌. 


இக்‌ கருத்தைக்‌ காணுங்கால்‌, சேதனன்‌ 
பாலுள்ள பற்றுதல்‌ காரணமன்று ; பற்றப்‌ 
பெறும்‌ எம்பெருமானே காரணன்‌ என்பது 
தெளிவாக விளங்குகின்ற தன்றோ ? 


அதுவும்‌ அவனது அருளே 


இன்னமும்‌, “இச்சேதனன்‌ எம்பெருமா 
னைப்‌ பற்றுதலாகிய செயல்‌ பேற்றுக்குக்‌ கார 
ரான 
ஏகா ' (தம்‌ ஹ தேவம்‌ ஆத்ம புத்தி 
ப்ரகாசம்‌) என்னும்‌ சுருதியினாலும்‌ நாம்‌ நன்கு 
காணலாம்‌. இந்தச்‌ சுருதியின்‌ கருத்து : “எம்‌ 
பெருமான்‌ உபாயம்‌” என்னும்‌ அறிவு அவ்‌ எம்‌ 
பெருமானுடைய அருளாலேயே பெறுவ 
தொன்றாம்‌ என்பது. 


ணமன்று”', என்பதை 


இந்தச்‌ சுருதி, முன்னம்‌ கூறிய “முழு 
க்ஷார்வை சரணமஹம்‌ ப்ரபத்யே” என்னும்‌ 
வாக்கியத்தோடு சேர்ந்திருக்கின்‌ றமையின்‌ , 
“எம்பெருமான்‌ உபாயம்‌ என்னும்‌ அறிவை 
எந்த எம்பெருமான்‌ தன்‌ இன்னருளால்‌ மலரச்‌ 
செய்சன்றானோ, அவ்‌ எம்பெருமானையே, வீடு 
பேற்றில்‌ விருப்பமுடைய நான்‌ (வேதபுருஷன்‌) 
உபாயமாகப்‌ பற்றுகிறேன்‌' என்னும்‌ கருத்து 
இங்குக்‌ காணத்தக்கதாம்‌. 


இக்கருத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து காணுங்‌ 
கால்‌, “முதலில்‌, எம்பெருமான்‌ இன்னருளுக்கு 
இலக்காகிய பின்பு, அவ்‌ இன்னருளினால்‌ “எம்‌ 


பெருமான்‌ உபாயம்‌” என்னும்‌ அறிவு பெற்று, 
அதன்‌ பிறகு, அவ்‌ எம்பெருமானைப்‌ பற்ற 
விரும்பி, பிறகு, எம்பெருமானை உபாயமாகப்‌ 
பற்றுகிறான்‌' என்னும்‌ அடைவு நன்கு புலப்படு 
தின்றதன்றோ ? 


எம்பெருமானை உபாயமாகப்‌ பற்றுதற்கு 
அங்ஙனம்‌ உபாயமாகப்‌ பற்றுதல்‌ வேண்டும்‌ 
என்னும்‌ விருப்பம்‌ காரணமாம்‌. அவ்விருப்பம்‌ 
உண்டாதற்கு, “எம்பெருமான்‌ உபாயம்‌” 
என்னும்‌ அறிவு ஏதுவாம்‌. அவ்வறிவு பெறு 
வதற்கு அவ்‌ எம்பெருமான்‌ இன்னருள்‌ இன்றி 
யமையாததாம்‌ என்று வேறொரு வழியில்‌ 
அமைந்துள்ள அடைவும்‌ இங்கு அறியத்‌ தக்க 
காகும்‌. 


இக்‌ கருத்தையே நம்மாழ்வாரும்‌, “என்‌ 
னுணர்வினுள்ளே இருத்தினேன்‌. அதுவும்‌ 
அவனது இன்னருளே”” என்ற தமது திருவாக்‌ 
கினால்‌ வெளியிட்டிருக்கிறோர்‌. 


இது காறும்‌ கூறியவாற்றால்‌, ““இந்தச்‌ 
சேதனன்‌ எம்பெருமானைப்‌ பற்றிய பின்பு, 
இவன்‌ துன்பம்‌ நீங்கி இன்பம்‌ பெறுதல்‌ எவ்‌ 
வாறு ஏற்படுகின்றதோ, அவ்வாறே, இவை 
இரண்டிற்கும்‌ முன்பு இச்சேதனன்‌ பாலுள்ள 
பற்றுதலும்‌, அவ்வெம்பெருமானாலேயே உண்‌ 
டாகின்றது”” என்னும்‌ முடிந்த உண்மைப்‌ 
பொருளும்‌ இங்கு நன்கு விளங்குகின்றது. 


இங்கு, பின்‌ குறிக்கப்‌ பெறும்‌ எடுத்துக்‌ 
காட்டும்‌ . காணத்தக்கது : தந்தையான ஒரு 
வன்‌, தன்‌ புத்திரனுக்கு “காயத்‌ரீ' என்னும்‌ 
மந்திரத்தை சாஸ்திர முறைப்படிஉதவுகிறான்‌. 
அங்ஙனம்‌ உதவப்‌ பெற்ற அப்புத்திரனும்‌, 
தன்‌ தந்தையார்‌ தன்‌ கையில்‌ கொடுத்த 
தனத்தை, அத்‌ தத்தையாருக்கே தன்‌ நன்றி 


அறிதலுக்கு ஏற்பத்‌ திரும்பவும்‌ கொடுக்‌ 
கின்றான்‌. 
இதுபோன்று, எம்பெருமான்‌ கொடுக்க 


அறிவு, விருப்பம்‌ இவற்றைப்‌ பெற்ற இச்சேத 
னன்‌, அவ்வெம்பெருமான்‌ கொடுத்த ஆற்ற 
லைக்‌ கொண்டே அவனை உபாயமாகப்‌ பற்று 
கின்றான்‌. ஆதலின்‌, அப்பற்றுதலுக்கு 
உபாயத்‌ தன்மை கொள்ளுதற்கு இல்லை 
யன்றோ ? 


37 


அதிகாரி விசேஷணம்‌ 


இதுவரையில்‌ கூறியவற்றால்‌, “எம்பெரு 
மானைப்‌ பற்றும்‌ பற்றுதல்‌ ஸாதனமன்று ; எம்‌ 
பெருமானே முக்கிய தருமமாம்‌” என்பதை 


உணர்ந்தோம்‌. ஆனால்‌, இப்பற்றுதல்‌ இச்‌ 
சேதனனுக்குப்‌ பேற்றைப்‌ பெறும்போது, 
உதவுகின்றது எவ்வாறு? எனின்‌, அதிகாரி 


விசேஷணமாய்‌ உதவி புரிகின்றது. இதனைச்‌ 
சிறிது விரித்துக்‌ கூறுவோம்‌. 


சாஸ்திரங்களில்‌, உபாயம்‌, அங்கம்‌, பலம்‌ 
என்று கூறப்‌ பெற்றிருத்தலை நாம்‌ காணலாம்‌. 
எம்பெருமானைப்‌ பெற்று அவனையும்‌, திருக்‌ 
குணங்களையும்‌, திருமேனியையும்‌ அன்புடன்‌ 
அனுபவித்து, அவ்வனுபவத்தாலாகிய ஆனதீ 
தம்‌ உள்ளடங்காது தூண்ட,அதனால்‌ செய்யும்‌ 
அடிமைத்‌ தொழிலே மிகமிகச்‌ சிறந்த பயனாம்‌. 
இப்பயனைப்‌ பெறுதற்கு எம்பெருமானே உபா 
யமாம்‌.  இவ்வுபாயத்தை (எம்பெருமானை) 
ஒருவன்‌ பற்றும்போது, ஏனைய தருமங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ விட்டே பற்றுதல்‌ இன்றி 
யமையாததாகும்‌. இதற்கு “ஏஎ 
ரன” (ஸர்வதர்மான்‌ பரித்யஜ்ய) என்‌ 
னும்‌ கண்ணபிரானுடைய திருவாக்கே தக்க 
சான்றாம்‌. 


“"உண்பானொருவன்‌, முதலில்‌ நீராடியே 
பின்பு உண்ணு தல்வேண்டும்‌ ” “ஈரி! 
(ஸ்நாத்வா புஞ்ஜீத) என்று எவ்வாறு சாஸ்‌ 
திரம்‌ கூறுகின்றதோ, அவ்வாறே, கண்ண 
பிரானும்‌, “பரம புருஷனாகிய என்னைப்‌ பற்றுங்‌ 
கால்‌, ஏனைய கருமங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
அறவே விட்டு, என்னைப்‌ பற்று” என்று 
அருளிச்‌ செய்திருக்கின்றான்‌. இவ்வாறு ஏனைய 
தருமங்களை விடுதல்‌ என்பது அங்கமாம்‌ 


(உதவியாம்‌). 

இச்சேதனன்‌ பாலுள்ள பற்றுதலோ, 
உபாயமும்‌ அன்று; அங்கமும்‌ அன்று. ஆனா 
௮ம்‌, இச்சேதனன்‌ பற்றினால்‌, மேற்கூறிய 


பயனைப்‌ பெறலாம்‌. 


பற்றாவிடில்‌ பயனைப்‌ 
பெற இயலானு. 


இவ்வாறு, இச்சேதனன்‌ பாலுள்ள பற்‌ 


றுதல்‌, உபாயம்‌, அங்கம்‌ இவற்றில்‌ வேறு 
பட்டதாயும்‌, பயன்‌ உண்டாம்போது வேண்‌ 
டப்‌ பெறுவதாயும்‌ இருக்கின்றமையின்‌, இஃது 
அதிகாரி விசேஷணமாம்‌. 


இங்கு, கண்ணன்‌ அருளிச்‌ செய்த 
“gaya afd எக எரர்‌ ௭௭ | 
என்னி விளார்‌ எர: ட 


(ஸர்வ தர்மான்‌ பரித்யஜ்ய மாமேகம்‌ சரணம்‌ 
வ்ரஜ | 

அஹம்‌ த்வா ஸர்வ பாபேப்ய: மோக்ஷ்யிஷ்‌ 
யாமி மாசுச: || 


என்னும்‌ வார்த்தை காணத்‌ தக்கது. 


இவ்‌ வார்த்தையில்‌, “ஸர்வ தர்மான்‌ 
பரித்யஜ்ய'* என்னுமிடத்து, முற்கூறியவாறு 
“ஏனைய தருமங்களை அறவே விடுதல்‌” என்னும்‌ 
அங்கத்தையும்‌; *“மாம்‌”” என்னுமிடத்து, எம்‌ 
பெருமானாகிற உபாயத்தையும்‌; *ஏகம்‌” என்‌ 
னுமிடத்து இவன்‌ பாலுள்ள பற்றுதல்‌ உபாய 
மன்று; “எம்பெருமான்‌ வேறொன்றின்‌ உதவி 
யைப்‌ பொறான்‌” என்பதையும்‌, “வ்ரஜ” என்‌ 
னுமிடத்து, இவன்‌ பற்றும்‌ பற்றுதலையும்‌, 
“த்வா” என்னுமிடத்து, பற்றுதலைச்‌ செய்த 
சேதனனாகிற அதிகாரியைக்‌ கூறும்‌ முகத்‌ 
தாலே *“பற்றுதலாகிய அதிகாரி விசேஷணத்்‌ 
தையும்‌”, “ஸர்வ பாபேப்யோ மோக்யிஷ்‌ 
யாமி” என்னுமிடத்து, பரமனை அடைய 
ஓட்டாது தடையாயிருக்கும்‌ பாவத்தைப்‌ 
போக்கி அளித்தலையும்‌ கண்ணன்‌ வெளியிட்டி 
ருப்பது தெளிவு. 


மேலும்‌, 


““தனக்கடிமைபட்டது தானறியானேலும்‌ 
மனத்தடைய வைப்ப தாம்‌ மாலை 

வனத்திடரை 
ஏரி யாம்‌ வண்ணமியற்று மிது வல்லால்‌ 
மாரி யார்‌ பெய்கிற்பார்‌ மற்று” 


என்னும்‌ பூதத்தார்‌ பாட்டும்‌ இங்கு அனுப 
விக்கத்‌ தக்கதாம்‌. இப்பாட்டில்‌ முன்‌ அடி 
கள்‌ தெரிவிக்கும்‌ கருத்து : “*இச்சேதனன்‌, 
எம்பெருமான்‌ உடையவன்‌; தான்‌ 


38 


உடைமைப்‌ பொருள்‌' என்னும்‌ உண்மை 
உணர்வு பெருதிருந்தும்‌, பெரியோர்‌ செய்யும்‌ 
முறையைக்‌ கண்டாகிலும்‌, எம்பெருமானைத்‌ 
தன்‌ மனத்திலே கொண்டு விரும்பக்‌ கடவன்‌” * 
என்பதாம்‌. 


இனிப்‌ பின்னடிகளின்‌ பொருளைக்‌ காண்‌ 
போம்‌. (இச்சேதனனுக்கு மூன்னடிகளில்‌ 
கூறியவாறு) விருப்பம்‌ மாத்திரம்‌ உண்டானா 
லும்‌, எம்பெருமான்‌ இவன்‌ விரோதியைப்‌ 
போக்கி, இவனுக்குத்‌ தன்னைத்தானே தந்த 
ருளுவன்‌. எவ்வாறு? என்னில்‌, 


காடெழுந்து மேடாயிருக்கும்‌ நிலத்தை 
ஏரியாக வெட்டுகின்றேம்‌. இச்செயல்‌ மழை 
பெய்தற்குக்‌ காரணமன்று. நாம்‌ ஏரி வெட்டு 
கின்றோம்‌ என்பது பற்றியே மழை பெய்யுமா? 
அல்ல. இதனால்‌, “ஏரி வெட்டுதல்‌ மழை 
பெய்தற்குக்‌ காரணமன்று” என்பது உலகறிந்‌ 
குதேயாம்‌. ஆனால்‌ ஏரி வெட்டுதல்‌ மழை 
பெய்தற்குக்‌ காரணமன்றாகில்‌ அங்ஙனம்‌ 
வெட்டுதல்‌ பயனற்றதுதானே ! என்று எண்‌ 
ணலாகாது. பரமனுடைய நினைவினால்‌ மழை 
பெய்யும்போது, அம்மழை நீரை அவ்‌ வனத்‌ 
திடர்‌ தாங்கிக்‌ கொள்ளுமோ ? கொள்ளா 
தன்றோ? அத்திடரைத்‌ திருத்தி, ஏரியாக 
அமைத்து வைப்போமாயின்‌, மழை பெய்யும்‌ 
போது, அம்மழை நீரை அந்த ஏரி தாங்கித்‌ 
தன்‌ பால்‌ வைத்துக்‌ கொள்ளும்‌ என்பதே 
பின்னடிகளின்‌ பொருளாம்‌. 


இதனால்‌ “ஏரி வெட்டுதல்‌, மழை நீர்‌ 
பழுதுபடாமைக்காகவே யன்றி, மழையைப்‌ 
பெய்வித்தற்காக வன்று” என்பது நன்கு தெரி 
கிறது. 


இங்கு, எம்பெருமானை உபாயமாகப்‌ 
பற்றுதாரை வனத்திடராகவும்‌, எம்பெரு 
மானை உபாயமாக பற்றும்‌ பற்றுதலை, ஏரி 
யாம்‌ வண்ணம்‌ இயற்றுதலாகவும்‌, சேதனன்‌ 
பால்‌ உள்ள எம்பெருமான்‌ இயற்கை இன்ன 
ருளை, ஏரியில்‌ தங்கின மழை நீராகவும்‌ கொள்‌ 
ளுதல்‌ பொருத்தமாகும்‌. 


இங்குத்‌ தேறிய முடிந்த பொருள்‌ என்ன? 
எனில்‌, “*சேதனராகிற நாம்‌ செய்யும்‌ நற்‌ 


செயல்களெல்லாம்‌, எம்பெருமானுடைய 
இயற்கை இன்னருளைத்‌ தாங்கிக்‌ கொள்வ 
தற்கு ஒருவாறு உறுப்பாம்‌ என்பதொழிய, 
அப்பரமன்‌ அருளை உண்டாக்குதற்கு உடலா 
காது” என்பதே அம்முடிந்த பொருளாம்‌. 


இதனால்‌, ““ஏரி வெட்டுதல்‌ போன்று, சேத 
னன்‌ எம்பெருமானைப்‌ பற்றுதலாகிய செயல்‌ 
உபாயமன்று ; ஏரி வெட்டுதல்‌ எவ்வாறு 
இன்றியமையாததோ, அவ்வாறே எம்பெரு 
மானை உபாயமாகப்‌ பற்றுதலும்‌ இன்றியமை 
யாததாம்‌”” என்பதை இங்கு ஸாரப்பொரு 
ளாய்க்‌ காணலாம்‌. இக்கருத்தைத்‌ திருவுள்‌ 
ளத்தில்‌ கொண்டு, பிள்ளைலோகாசார்யர்‌, 
ப்ரபத்தியை அதிகாரி விசேஷணம்‌ என்று திரு 
வுள்ளம்‌ பற்றியிருக்கிறார்‌. 


இதுகாறும்‌, பிள்ளைலோகாச்சார்யரு 
டைய திருவுள்ளத்தைச்‌ சுருக்கமாய்க்‌ கண்‌ 


டோம்‌. இனி, தேசிகன்‌ திருவுள்ளத்தைக்‌ 
காண்போம்‌. 
“எம்பெருமானைச்‌ சிந்திக்கும்‌ சிந்தனை 


பக்தி” என்று முன்னமே கூறியிருந்தோம்‌. 
இப்பச்தியைச்‌ செய்யத்‌ தகுந்த அறிவும்‌ ஆற்‌ 
றலும்‌ உள்ளவன்‌, இதையே மோக்ஷ ஸாதன 
மாகச்‌ செய்யக்கடவன்‌. அறிவும்‌ ஆற்றலும்‌ 
இன்றி இருப்பவனே, பக்தியைச்‌ செய்யமாட்‌ 
டாது இருப்பினும்‌, வீடுபேற்றை இழக்கவேண்‌ 
டியதில்லை; எம்பெருமானை உபாயமாகப்‌ பற்‌ 
இனால்‌, அந்த எம்பெருமான்‌ பக்தி ஸ்தானத்‌ 
தில்‌ வந்து சேருவன்‌. ௮ங்ஙனம்‌ வந்து 
சேர்ந்த எம்பெருமான்‌, (பக்தி ஸ்தலத்தில்‌ 
பக்தி எங்ஙனம்‌ வீடுபேற்றிற்கு ஸாதனமோ, 
அங்ஙனமே) மோக்ஷத்திற்கு உபாயம்‌ ஆவான. 
இங்ஙனம்‌, ப்ரபத்தி, எம்பெருமான்‌ வேறொரு 
உபாயமாகிய பக்தி ஸ்தானத்தில்‌ வந்து சேரு 
குற்குக்‌ காரணமேயன்றி, நேராக வீடு 
பேற்றைப்‌ பெறுதற்கு காரணமன்று; எம்‌ 
பெருமான்‌ தான்‌ அப்பேற்றுக்கு காரணம்‌. 
இவ்வாறு தேசிகன்‌ திருவுள்ளத்தைச்‌ சுருக்க 
மாய்க்‌ காணலாம்‌. 


மேற்கூறிய இரு பக்ஷங்களிலும்‌, ப்ரபத்‌ 
தியை, அதிகாரி விசேஷணமாக ஒருவரும்‌, 
எம்பெருமான்‌ பக்தி ஸ்தானத்தில்‌ வந்து 


சேருதற்குக்‌ காரணமாக மற்றொருவரும்‌ திரு 
வுள்ளம்‌ பற்றியிருத்தலைக்‌ காண்கின்றோம்‌. 
இதை நோக்குங்கால்‌, “இவ்விரு ஆசாரியர்‌ 
களுக்கும்‌ திருவுள்ளத்தில்‌ வேற்றுமை உண்டு” 
என்பது தெரிகிறது. 


ஆனாலும்‌. “எம்பெருமான்‌ நேரே வீடு 
பேற்றிற்கு உபாயம்‌” என்பதை இவ்விரு 
ஆசார்யர்களும்‌, திருவுள்ளக்‌ கருத்து வேற்று 


39 


மையின்றி, ஆதரித்திருக்கிறார்கள்‌ என்பது 
நன்கு இங்கு விளங்குகின்றது. இந்தத்‌ திரு 
வுள்ளக்‌ கருத்தொற்றுமையே இங்கு முக்கிய 
மாய்‌ அனுபவிக்கத்தக்கது. 


இனி, இராமாயணம்‌ சரணாகதி தரு 
மத்தை இயம்புகின்றவாறு சிறிது விரித்துக்‌ 


கூறுவோம்‌. 


இராமாயணமும்‌ சரணாகதியும்‌ 


குசரத சக்ரவர்த்தி புத்திரப்பேற்றை 
விரும்பி, வேள்வி செய்யும்‌ தருணம்‌. அத்தரு 
ணத்தில்‌, நான்முகனாரும்‌ ஏனைய தேவதை 
களும்‌, மற்றும்‌ மஹரிஷிகளும்‌ அவ்வேள்வியில்‌, 
தம்தம்‌ அவியை (ஹவிஸ்ஸை)ப்பெற விரும்பி, 
ஒன்று சேர்ந்து வந்திருந்தனர்‌. அங்ஙனம்‌ 
வந்திருந்த தேவதைகள்‌ முதலானார்‌ யாவரும்‌, 
நான்முகனாரை நோக்கி, “ஓ பகவானே ! 
உமது அருள்பெற்று, மிக்க பராக்ரெமம்‌ 
கொண்ட இராவணன்‌, எங்களனைவரையும்‌ 
துன்புறுத்திக்‌ கொண்டிருக்கின்றனன்‌. நாங்‌ 
கள்‌ அவனை அடக்கத்‌ தக்க வன்மையற்றிருக்‌ 
கின்றோம்‌. ஆதலின்‌ அவனைக்‌ கொல்லுதற்கு 
ஏற்ற உபாயத்தை நீவிர்‌ ஆராய்ந்து அருள்‌ 
புரியவேண்டும்‌” என்று வேண்டிக்‌ கொண்ட 
னர்‌. 


இவ்வாறு வேண்டுங்காலத்து, சக்ரவர்த்தி 
வேள்வி நிகழும்‌ நிலத்தின்‌ கண்‌, பேரொளி 
பெற்றிருப்பவனும்‌, சங்கொடு சக்கரம்‌ ஏந்தும்‌ 
தடக்கையனும்‌, திருஅரையில்‌ கட்டிய கசசை 
யுடையனும்‌, என்றும்‌ எல்லாப்‌ பொருளிலும்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ பரந்திருப்பவனும்‌, இப்பிர 
பஞ்சத்திற்கு ஸ்வாமியுமான நாராயணன்‌, 
வைகுந்தத்தினின்றும்‌ எழுந்தருளினன்‌. 


இங்ஙனம்‌ பரமபுருஷன்‌ 
வரலாற்றைக்‌ கூறும்‌ வார்த்தை, 


எழுந்தருளின 


“aftnaeaX fas: சளி எரர்‌; | 
எகா: ரண: பு? 


(ஏதஸ்மிந்‌ அந்தரே விஷ்ணு : உபயா 
தோ மஹாத்யுதி : சங்க சக்ர கதாபாணி : 
பீதவாஸா ஐகத்பதி :) என்பதாம்‌. 


இவ்வார்த்தையில்‌, சரணாகதி தருமத்தின்‌ 
உண்மை பலவற்றை நாம்‌ உணரலாகும்‌. 


(1) “தருமம்‌, என்னும்‌ சொல்‌, எது பய 
னுக்கு ஸாதனமோ, அதைக்‌ குறிக்கும்‌. எம்‌ 
பெருமான்‌ அந்தஅந்த நன்மைக்குக்‌ காரணனா 
யிருக்கின்றமையின்‌, தரும சப்தத்தால்‌ குறிக்‌ 
கப்‌ பெறுகின்றான்‌. அவன்‌ நித்தியமாயிருப்‌ 
பவன்‌. ஆதலின்‌, ஏனைய தருமங்களில்‌ ஏதே 
னும்‌ ஒன்று எங்ஙனம்‌ முயற்சி சக்தியினாலேயே 
ஏற்படுகன்றதேோ, அங்ஙனம்‌ எம்பெருமான்‌ 
உண்டு பண்ணப்படுமவனல்லன்‌ என்று முன்‌ 
னமே கூறியிருந்தோம்‌. 


எம்பெருமான்‌ எதிர்நோக்குவது 


இதைச்‌ சிலர்‌ காணுங்கால்‌, “அவர்‌ அவர்‌ 
விரும்பிய பயன்‌ அந்த அந்தக்‌ காலத்து, 
யாதொரு இடையூறுமின்றி, எம்பெருமானா 
கிய தருமத்தினால்‌ ஏற்படத்‌ தட்டென்‌?'என்று 
கருதக்கூடும்‌. ஆனாலும்‌, இங்கனம்‌ கருத 
இடம்‌ இல்லை. ஏனெனில்‌, 


“எம்பெருமானாகிய தருமம்‌ எல்லாருக்கும்‌ 
என்றும்‌ உள்ளது” என்பது ஒருவாறு உண்‌ 
மையே. ஆனாலும்‌, அந்த எம்பெருமானாகிய 
தருமம்‌ துன்பம்‌ துடைத்து, இன்பம்‌ அளித்து, 
இவனை நோக்குங்கால்‌, இவனுடைய வேண்டு 


40 


தலையும்‌ வேண்டுகின்றது. 'ஊ ளர்‌ எளி” 


(ரக்யா பேக்ஷாம்‌ ப்ரதீக்தே) என்னும்‌ பிர 
மாண வசனம்‌ இங்குக்‌ காணத்‌ தக்கது, 


இதனால்‌, “இரட்சித்தல்‌ என்னும்‌ 
தொழிலை இயற்கையாகப்‌ பெற்றிருக்கும்‌ எம்‌ 
பெருமான்‌, (காக்கப்பெறும்‌) இச்சேதனனு 
டைய வேண்டுதலை விரும்பியே இவனை இரட்‌ 
சிக்கின்றான்‌'' 'என்னும்‌ சரணாகதியைப்‌ பற்றிய 
ஓர்‌ உண்மையை நாம்‌ உணரலாகும்‌. 


இவ்வுண்மை, மேற்கூறிய ““ஏதஸ்மிந்‌ 
அந்துரே”” என்னும்‌ வார்த்தையில்‌ நன்கு புல 
னாகின்றது. எவ்வாறு என்னில்‌ ? 


“எம்பெருமான்‌, ஏனைய தேவதைகளைப்‌ 
போன்று, தன்‌ அவியைப்‌ பெற்றுப்‌ புசிக்க, 
வேள்வி நிகழும்‌ நிலத்து எழுந்தருளினான்‌” 
என்பது இங்கு உண்மையன்று. அங்கனம்‌, 
அவியைப்‌ பெற்றுப்‌ புசிக்கத்‌ திருவிள்ளமிருப்‌ 
பின்‌. அவர்களைப்‌ போன்று, 'அந்நிலத்தில்‌ 
முன்னமேயே எழுந்தருளியிரானோ ? சங்கம்‌, 
சக்கரம்‌, தண்டு இவற்றைத்‌ திருக்கைகளில்‌ 
ஏந்தியும்‌, திருவரையில்‌ கச்சை கட்டியும்‌ 
போர்‌ புரிபவன்‌ போன்று எழுந்தருளுதலும்‌ 
ஏற்படுமோ 2 


பிறகு உண்மை என்ன? எனின்‌, “*ஏதஸ்‌ 
மிழ்‌ அந்தரே'” என்பதை இங்கு உற்று நோக்‌ 
குதல்‌ இன்றியமையாததாகும்‌. இச்சொல்லில்‌ 
நான்முகனாரை நோக்கி, “துன்பம்‌ தீர்ந்து 
இன்பம்‌ யாம்‌ பெறுமாறு நீவிர்‌ ஆராய்ந்து 
அருள்‌ புரியவேண்டும்‌' என்று தேவதைகள்‌ 
வேண்டுங்காலத்து, எம்பெருமான்‌ எழுந்தரு 
ளினான்‌ என்பது கூறப்பெற்றிருத்தலால்‌, *எம்‌ 
பெருமான்‌ இச்சேதனருடைய வேண்டுதலை 
விரும்பி இரட்சிக்கின்றான்‌” என்பது வெளிப்‌ 
படை. 


“பிரமாஸ்திரம்‌ எங்கனம்‌ சணல்‌ கயிழ்‌ 
றின்‌ தொடர்பைப்‌ பொறுக்கின்றதில்லையோ ; 
அங்ஙனமே, “எம்பெருமானும்‌ வேறொன்‌ றின்‌ 
தொடர்பைப்‌ பொறான்‌' என்று முன்னம்‌ 
கூறியிருந்தீர்கள்‌. இப்போது, *இச்சேதனன்‌ 
வேண்டுதலை எம்பெருமான்‌ எதிர்பார்த்தே 
இவன்‌ காரியம்‌ செய்கின்றான்‌” என்று கூறு 


கிறீர்கள்‌. இக்கருத்துக்கள்‌ இரண்டும்‌ 
பொருந்துமாறு யாங்ஙனம்‌?'?' எனச்‌ இலர்‌ 
இங்கு வினவக்கூடும்‌. 


ஒருவன்‌, வேறொருவரின்‌ உதவி சிறிதும்‌ 
இன்றி, சமையலைச்‌ செய்ய வல்லவன்‌, அவனை 
வேறொருவன்‌ தன்‌ வீட்டுச்‌ சடங்கு நிமித்த 
மாய்ச்‌ சமையல்‌ தொழில்‌ புரியுமாறு வேண்‌ 
டிக்‌ கொள்கின்றான்‌. அங்ஙனம்‌ வேண்டிக்‌ 
கொள்ளப்பெற்ற அவனும்‌ அவ்வேண்டுகோ 
ளுக்கு இணங்கி, சமையல்‌ செய்கின்றான்‌. 


இவ்விடத்து, “வேறொருவரின்‌ உதவி சிறி 
தும்‌ வேண்டாதவன்‌ இவன்‌ என்று கூறினீர்‌ 
களே? இவன்‌ சமையல்‌ நிமித்தமாய்‌ வேறொ 
ருவன்‌ வேண்டுதலை விரும்பித்தானே, வந்து 
சமையல்‌ செய்தனன்‌'” என்று முரண்பாடு 
தோன்ற வினவுவாரும்‌ உண்டோ ? இல்லை 
யன்றோ? இங்குக்‌ கருத்து யாதோ ? எனின்‌, 
சமையல்‌ செய்பவன்‌ சமையலைச்செய்யுங்கால்‌, 
வேறொருவரின்‌ உதவியைச்‌ சிறிதும்‌ விரும்பி 
யிருப்பின்‌, அஃது அவன்‌ சிறப்பிற்கு (வேறொரு 
வரின்‌ உதவி சிறிதும்‌இன்‌ றி சமையலைச்‌ செய்ய 
வல்லவனாயிருக்கைக்கு) அழிவை விளைக்கும்‌. 
அஃது இல்லையன்றோ ? 


இது போன்று, எம்பெருமானாகிய தருமம்‌ 
இச்சேதனன்‌ காரியம்‌ செய்யும்போது, 
வேறெொன்றின்‌ தொடர்பை வேண்டினால்‌, அத்‌ 
தருமத்தின்‌ சிறப்பிற்கு அவ்வேண்டுதல்‌ 
அழிவை விளைக்கத்தான்‌ செய்யும்‌, அங்ஙனம்‌ 
வேண்டாமையின்‌, முன்னம்‌ கூறிய அச்ிறப்‌ 
பிற்கு (வேறொன்றின்‌ உதவித்‌ தொடர்பை 
வேண்டா தவனாயிருக்கைக்கு) யாதொரு குறை 
கூறுதற்கும்‌ இடம்‌ இல்லையன்றோ? 


_... இவ்வாறு, *இச்சேதனன்‌ வேண்டுதலை 
விரும்பி எம்பெருமான்‌ இவன்‌ காரியம்‌ செய்‌ 
பவன்‌” என்னும்‌ உண்மையை உணர்ந்தோம்‌. 
இனி, இவ்வார்த்தையில்‌, சரணாகதியைப்‌ 
பற்றிய வேறொரு உண்மையையும்‌ நாம்‌ காண 
லாகும்‌. அவ்வேறொரு உண்மை யாதோ? 
எனின்‌, கூறுதும்‌. 


வேண்டுவது விலக்காமையே 


(2) எம்பெருமான்‌ உடையவன்‌; சித்தும்‌ 


41 


அசித்தும்‌ உடைமைப்‌ பொருள்‌ என்று முன்ன 
மேயே கூறியிருந்தோம்‌. *உடைடைமைமப்‌ 
பொருள்‌: உடையவன்‌” என்னும்‌ உண்மைப்‌ 
பொருள்‌ இரண்டனுள்‌, உடைமையை நோக்‌ 
கிக்‌ காக்கும்‌ பொறுப்பு உடையவனுக்கு என்‌ 
றும்‌ உண்டு. அவ்வுடைமைப்‌ பொருள்‌ அறி 
வுற்றிருக்கும்‌ ஜீவனாயிருந்தால்‌, அந்த ஜீவனு 
டைய விலக்காமையைக்கண்டு, உடனே வந்து 
இரட்சிப்பவன்‌ எம்பெருமான்‌. இவ்வுண்மை 
““ஐஓகத்பதி'” என்னும்‌ சொல்லை உற்று உணர்ந்‌ 
தால்‌ நன்கு உணரலாகும்‌. இச்சொல்‌ “இப்‌ 
பிரபஞ்சத்திற்கு ஸ்வாமி” என்னும்‌ பொருளைக்‌ 
காட்டி நிற்கின்றமையின்‌, “இப்பிரபஞ்சம்‌ 
“உடைமைப்‌ பொருள்‌” எம்பெருமான்‌ உடை 
யவன்‌” என்பது இங்குத்‌ தெளிவன்றோ? *இரா 
வணனால்‌ துன்புற்றிருக்கும்‌ தேவதைகள்‌ முத 
லானாருக்கு உள்ள விலக்காமையைக்‌ கண்டு, 
உடனே எம்பெருமான்‌ எழுந்தருளினன்‌” என்‌ 
னும்‌ உண்மையை இங்குக்‌ காணலாமல்லவா? 


மேற்கூறிய உண்மைகளை உணருங்கால்‌, 
“இச்சேதனன்‌, எம்பெருமானாகிய தருமத்‌ 
இனால்‌ தன்‌ நிலைக்கேற்ற நன்மையை அடையும்‌ 
போது, *சேதனனாகிய இப்பொருள்‌ எம்பெரு 
மான்‌ ஒருவனுக்கே இரட்சிக்கத்‌ தக்கதாம்‌” 
எம்பெருமான்‌ கட்டிக்‌ காக்கும்போது, அவன்‌ 
செய்யும்‌ இரட்சணத்தை விலக்காது இருத்த 
லும்‌ இவனுக்கு இன்றியமையாததாம்‌” 
என்பன தேறிய பொருள்களாக நன்கு விளங்‌ 
குகின்றனவல்லவா ? 


பிராடடியை முன்னிடுதல்‌ 


இனி, இந்த இராமாயணத்திலேயே, “இச்‌ 
சேதனன்‌ எம்பெருமானைச்‌ சரணம்‌ பற்றுங்‌ 
கால்‌, பெரிய பிராட்டியாரை முன்னிடுதலும்‌ 
இன்றியமையாததாகும்‌' என்னும்‌ ஸாரப்‌ 
பொருளையும்‌ நாம்‌ காண்போம்‌. இப்பொருளை 
இராமாயணம்‌ பலவாறாக விரித்துக்‌ கூறியிருக்‌ 
கின்றது. இதைச்‌ சிறிது விவரிப்போம்‌. 


எம்பெருமானும்‌ பெரிய பிராட்டியாரும்‌ 
இச்சேதனனை இரட்சிப்பவராம்‌. எம்பெரு 
மான்‌, இச்சேதனன்‌ துன்பம்‌ தீர்ந்து, இன்பம்‌ 
பெற்று வாழ்தற்கு முக்கிய காரணனாம்‌. 
பெரிய பிராட்டியாரோ, இச்சேதனன்‌ எம்‌ 


பெருமானைச்‌ சரணம்‌ பற்றுங்கால்‌, புருஷகார 
மாயிருந்து உதவியைச்‌ செய்பவராம்‌. 


புருஷகாரமாயிருந்து உதவியைச்‌ செய்கை 
யாவது : இச்சேதனன்‌ எமபெருமானைச்‌ சர 
ணம்‌ பற்றுங்கால்‌, இவன்‌ நெடுகின காலத்தில்‌ 
அறிந்தும்‌ அறியாமலும்‌ எண்ணிறந்த பாவங்‌ 
களைச்‌ செய்திருக்கின்றமையினாலும்‌, இவன்‌, 
குன்‌ முன்னிலையில்‌ வநது நிற்குங்கால்‌, பேரறி 
வாளனாகிய தனக்கு இவனது பாவம்‌ முற்றும்‌ 
நினைவுக்கு வருவதாலும்‌, அந்தஅந்தப்‌ பாவத்‌ 
திற்கு ஏற்ப, பயனை அளித்து நல்வழியில்‌ 
நடத்திப்‌ போருமவனாய்த்‌ தான்‌ இருப்பதா 
லும்‌, எம்பெருமான்‌ சீறிச்‌ சிவந்து இச்சேதன 
னைக்‌ கண்கொண்டு பாரான. அ௮ஙஙனம்‌ இருக்‌ 
குங்கால்‌, இப்பரமனுக்கு, அவனுக்கும்‌ (பரம 
னுக்கும்‌) இவனுக்கும்‌ (சேதனனுக்கும்‌) உள்ள 
தொடர்பை உணர்த்தி, இவன்‌ நிலையை அறி 
வித்து, இரக்கத்தையும்‌ இவன்‌ பிழையைப்‌ 
பொறுக்கும்‌ தன்மையையும்‌ கிளப்பி, இவனைக்‌ 
கண்கொண்டு பார்க்கச்‌ செய்து, அப்பரமன்‌ 
இவனைக்‌ திருவுள்ளமுவந்து அங்கீகரிக்குமாறு 
பெரிய பிராட்டியார்‌ உதவி புரிகிறார்‌. இங்ங 
னம்‌ உதவிபுரிகையே புருஷகாரமாயிருந்து 
உதவி செய்கையாம்‌. 


சரணாகதி தருமத்தைப்‌ பற்றிய இந்த 
உண்மையை, இராமாயணத்தின்‌ முடிந்த 
பொருளாய்ப்‌ பின்வருமாறு பெரிய வாச்சான்‌ 
பிள்ளை அருளிச்‌ செய்திருக்கிறார்‌ :-- 


“அவள்‌ புருஷகரமாக அவனைப்பற்றுவதே 
பலவ்யாப்தமாவது. இது தான்‌ காக விபீஷ 
ணாதிகள்‌ பக்கலிலே காணலாம்‌. அவளை 
அநாதரித்து இவனைப்‌ பற்றின சூர்ப்பணகை 
அநர்த்தப்‌ பட்டாளிறே. பெருமாளை யொழி 
யப்‌ பிராட்டியைப்‌ பற்றின இராவணனும்‌ 
அநர்த்தப்பட்டான்‌. இருவரையும்‌ பற்றி 
னாலிறே ஸ்ரீவிபீஷணாழ்வானைப்‌ போலே வாழ 


லாவது”, 


இதின்‌ கருத்தைச்‌ சிறிது விரித்துக்‌ கூறு 
வோம்‌ :-- முதலில்‌, காகத்தின்‌ வரலாற்றைக்‌ 
காண்போம்‌: திருச்சித்திரக்‌ கூடத்தில்‌, 
இராமபிரான்‌ ஸீதாபிராட்டியார்‌ மடியில்‌ 
திருக்கண்‌ வளருங்‌ காலம்‌. அக்காலத்தில்‌, 


42 


இந்திரனுடைய புத்திரனும்‌, கெட்ட எண்ணத்‌ 
தினால்‌ காகத்‌ தன்மையைப்‌ பெற்றிருப்பவனு 
மாகிய காகாஸுரன்‌ ஸீதாபிராட்டியாரைக்‌ 
டெடி, - திருமேனியில்‌ புண்ணை உண்டாக்கி 
னான்‌. அப்பிராட்டியார்‌ துன்பம்‌ பொருமல்‌, 
கன்‌ மடியில்‌ கண்வளரும்‌ எம்பெருமானை 
எழுப்பினார்‌. உணர்ந்தெழுந்து அப்பெருமா 
னும்‌, காகத்தின்‌ பாவச்‌ செயலைக்‌ கண்கூடா 
கக்‌ கண்டு, பிரமாஸ்திரத்தை அக்காகத்தின்‌ 
மீது விட்டருளினான்‌. அதுவும்‌, அந்த அஸ்தி 
ரத்தினால்‌ துரத்தப்பட்டு, ஓரிடத்தில்‌ ஒன்பது 
தடவை சென்று இரட்சணத்தை இரந்தும்‌, 
ஒருவரும்‌ இரங்கவில்லை. அப்போது புகலற்று 
அப்பெருமான்‌ எழுந்தருளி இருக்கும்‌ இடம்‌ 
வந்து, விழுந்து கிடந்தது. தரையிலே தலையும்‌ 
பெருமான்‌ மடியிலே கால்களுமாய்க்டெந்தது. 
அக்காகத்தின்‌ நிலையைக்‌ கண்ட ஸீதா பிராட்‌ 
டியார்‌ அக்‌ காகத்தை இரட்சிக்குமாறு அப்‌ 
பரமனை வேண்டிக்‌ கொண்டனர்‌. அப்‌ பரம 
னும்‌ அஸ்திரம்‌ பயனற்றதாய்‌ ஆகாமையின்‌, 
அதனால்‌ அக்‌ காகத்தின்‌ கண்ணை அழித்து, 
அதற்கு உயிர்ப்‌ பிச்சைக்‌ கொடுத்து, அதனை 
இரட்சித்தனன்‌' என்பதே காகத்தின்‌ வர 
லாரும்‌. 


இவ்வரலாறு: “எள மன: 

ரண எகர: ச கார எரி ௭94 

எனா: 1 (ஸபித்ராச பரித்யக்த: ஸுரைச்ச 

ஸமஹர்ஷிபி: | தரீந்‌ லோகாந்‌ ஸம்பரிக்ரம்ய 

தமேவ சரணம்‌ கத : |) என்னும்‌ (இராமாய 

ணம்‌ ஸுந்தரகாண்டத்தில்‌ உள்ள) வார்த்தை 
யிலும்‌, 

₹ சித்திர கூடத்திருப்பச்‌ சிறு காக்கை முலை 

இண்ட 

அத்திரமே கொண்டெறிய அனைத்துலக 

கும்‌ திரிந்தோடி 

வித்தகனே ! இராமாவோ ! நின்‌ அபயம்‌ 

என்று அழைப்ப 

அத்திரமே அதன்‌ கண்னை அறுத்ததும்‌ 

ஓரடையாளம்‌”* 


என்னும்‌ பெரியாழ்வார்‌ திருவாக்கிலும்‌ காண 
லாம்‌. இவ்வரலாற்றில்‌ அமைந்துள்ள ஸாரப்‌ 
பொருளைப்‌ பின்‌ வருமாறு காணலாம்‌ : 


ஸீதா பிராட்டியார்‌ திறத்தில்‌ இராவண 
னும்‌, காகா ஸாுரனும்‌ பொறுக்கொணாத்‌ 
துன்பத்தை விளைவித்தவர்களாம்‌. ஆனாலும்‌ 
இராவணனைக்காட்டிலும்‌ காகா ஸுரனுக்குப்‌ 
பாவம்‌ அதிகமாம்‌. எங்ஙனம்‌ ? என்னில்‌, 
இராவணன்‌ அப்பிராட்டியாரை எடுத்துச்‌ 
சென்று, அசோகவனத்தி சிறையில்‌ வைத்து, 
தானும்‌, ஏகாக்ஷி முதலான அரக்கிமாரும்‌ பல 
தடவை சொல்லொணாச்‌ சொற்களைச்‌ சொல்‌ 
லித்‌ துன்புறுத்தியது ஒருவாறு உண்மையே. 
ஆயினும்‌ காகா ஸுரனைப்‌ போன்று, அப்பிரட்‌ 
டியார்‌ திருமேனியில்‌ புண்னை உண்டாக்க 
வில்லை யன்றோ? ஆதலின்‌, காகாஸுரன்‌ 
பாவம்‌ அதிகமன்றோ? 


இக்‌ காகாஸாுரன்‌, பிரமாஸ்திரத்தினால்‌ 
துரத்தப்‌ பெற்று எங்கும்‌ புகலற்று, செய 
லற்றுப்‌, பரமன்‌ முன்னிலையில்‌ விழுந்து 
கிடந்தது போன்று, இராவணனும்‌, இராம 
பிரானுடன்‌ முதலில்‌ போர்‌ புரிந்த போது, 
அவ்‌ எம்பிரான்‌ பாணங்களால்‌ அடிபட்டு, 
கையில்‌ உள்ள வில்லை விழ விட்டு, இரதத்‌ 
தில்‌ தனக்குரிய இடத்தையும்‌ விட்டுச்‌ 
செயலற்றுக்‌ கிடந்ததாய்‌' வால்மீகி முனிவன்‌ 
வரலாற்றைக்‌ கூறியிருக்கிறான்‌. 


“இங்ஙனம்‌ செயலற்றுக்‌ இடத்தல்‌” என்பது, 
காகம்‌ இராவணன்‌ இவ்விருவருக்கும்‌ ஓத்தி 
ருந்தும்‌, இராவணனிலும்‌ காகம்‌ மிக்க பாவம்‌ 
பெற்றிருந்தும்‌, இராவணன்‌ இலங்கையுடன்‌ 
அழிவு பெற்றதற்கும்‌, காகம்‌ (கண்ணழிவு 
மாத்திரம்‌ பெற்று) உயிரழிவு பெறாததற்கும்‌ 
காரணம்‌ யாதோ? எனின்‌ காகத்திற்கு ஸீதா 
பிராட்டியார்‌ முன்னிலையும்‌, அதனால்‌, அப்‌ 
பிராட்டியார்‌ இயற்கை இன்னருளுக்கு இலக்‌ 
கானதும்‌ உண்டு. ஆதலின்‌, வாழ்வு பெற்‌ 
ரன்‌. இராவணனுக்கோ, அப்‌ பிராட்டியார்‌ 
முன்னிலையும்‌, அதனாலாம்‌ இயற்கை இன்ன 
ருளுக்கு இலக்காதலும்‌ இல்லை. ஆதலின்‌ 
முடிந்தான்‌. இவ்வுண்மை, இராவணன்‌ வர 
லாற்றோடு காகத்தின்‌ வரலாற்றையும்‌ 
சேர்த்து உணருங்கால்‌, நன்கு விளங்குகின்‌ ற 
தன்றோ ? 


இங்கு, ** இவள்‌ ஸந்நிதியாலே காகம்‌ 
தலை பெற்றது; அதில்லாமையே இராவணன்‌ 


முடிந்தான்‌'* என்னும்‌ பிள்ளைலோகாசார்யர்‌ 
திருவாக்கும்‌, ₹*இவள்‌ ஸந்நிதியாலே அபரா 
தத்தைத்‌ தீரக்‌ கழியச்‌ செய்து ப்ரஹ்மாஸ்த்‌ 
ரத்துக்கு இலக்காய்‌ தலையறுப்புண்ணத்‌ 
தேடின காகம்‌.... ..தலை பெற்றுப்‌ போய்த்து; 
அப்படியிருக்கிற இவள்ஸந்நிதி இல்லாமயை 
யாலே போக்கற்றுச்‌ செயல்‌ மாண்டு நின்ற 
நிலை யொத்திருக்கச்‌ செய்தேயும்‌, காகத்தோ 
பாதி அபராதமு மின்றிக்கே யிருக்க, ராமசரத்‌ 
துக்கிலக்காய்‌ இராவணன்‌ முடிந்து போனான்‌ 
என்கை'” என்னும்‌ மணவாளமாமுனிகள்‌ தரு 
வாக்கும்‌ அனுபவிக்கத்‌ தக்கவை. 


இதுகாறும்‌ கூறிய காகாஸாரன்‌ வரலாற்‌ 
றினால்‌, “மிக்க பாவம்‌ பெற்றிருப்பவனும்‌, 
பிராட்டியாரை முன்னிடும்‌ போது, எம்‌ 
பெருமான்‌ இன்னருளுக்கு இலக்காகி, 
நன்மை பெற்று, வாழ்வு பெறலாம்‌” என்‌ 
னும்‌ உண்மைக்‌ கருத்து தெள்ளிதின்‌ விளங்கு 
கின்‌ றதன்றோ? 


மேலும்‌, இராவணனும்‌, சூர்ப்பணகை 
யும்‌, விபீஷணனும்‌ ஒரு குடியிலே பிறந்தவர்‌ 
கள்‌. இராவணன்‌ எம்பெருமானை அறிவிலக்கி, 
பிராட்டியாரை மாத்திரம்‌ முறைதவறி விரும்‌ 
பினன்‌. சூர்ப்பணகை பிராட்டியாரை 
விட்டு, எம்பெருமானை மட்டும்‌ முறை தவறி 
விரும்பினாள்‌. பிராட்டியாரை விட்டு 
என்பது மட்டும்‌ இல்லை; ஏன்‌ பிராட்டியாரை 
இடையூறாகக்‌ கருதி, விழுங்கவும்‌ முயன்றாள்‌. 
இவ்விருவரும்‌ நன்மையைச்‌ சிறிதும்‌ பெற்றா 
ரில்லை. விபீஷணனேோ, இராவணன்‌, சூர்ப்‌ 
பணகை இவ்விருவருடன்‌ பிறந்திருந்தும்‌ இவ்‌ 
விருவரைப்‌ போன்று, முறை தவறி ஒருவரை 
விட்டு ஒருவரை மாத்திரம்‌ விரும்பாமல்‌, 
பிராட்டியார்‌ எம்பெருமான்‌ இருவரையும்‌ 
முறையுடன்‌ பற்றி, இருவர்‌ சேர்த்திக்கும்‌ 
முயற்சி மேற்‌ கொண்டதால்‌ இன்றும்‌ 
வாழ்ந்து போருகின்றானன்றோ? திருவரங்கத்‌ 
தில்‌ எம்பெருமான்‌ இன்றும்‌ விபீஷணனை 
நோக்கிக்‌ கிடக்கின்றானன்றோ?  இவ்விடத்‌ 
திலே, “தென்திசை இலங்கை நோக்கி?” என்‌ 
னும்‌ தொண்டரடிப்பொடியார்‌ திருவாக்கும்‌, 
இத்‌ திருவாக்கிற்குப்‌ பொருள்‌ கூறுமிடத்‌ 
துள்ள ““தென்‌ திசை இலங்கை நோக்கி (முன்‌ 
புத்தை திக்குகளைக்‌ கடாக்ஷித்தது அவ்வோ 


43 


தேசங்களின்‌ வெறுமை தீருகைக்காக) இது 
தம்‌ குறை தருகைக்காக ; மாதா ப்ரஜை 
களுக்கு முலை கொடுத்து அவற்றின்‌ முக 
மலார்த்தி காண்கைக்குப்‌ பாங்காகச்‌ சாயுமா 
போலே” என்னும்‌ பெரியவாச்சான்‌ பிள்ளை 
திருவாக்கும்‌ அனுபவிக்கத்‌ தக்கவை. 


மேற்கூறிய இரு திருவாக்குகளிலும்‌, “விபீ 
ஷ்ணன்‌, இன்றும்‌ எம்பெருமானுடைய இன்‌ 
னருளுக்கு இலக்காயிருந்து வாழ்ந்து போரு 
கிறான்‌” என்பது நன்கு விளங்குகின்ற தன்றோ? 


இது காறும்‌ கூறியவாற்றால்‌, “இச்சேத 
னன்‌ எம்பெருமானைப்‌ பற்றுங்கால்‌, பெரிய 
பிராட்டியாரை முன்னிடுதல்‌ இன்றியமையாத 
தாம்‌ என்பதை ஒருவாறு கண்டோம்‌. 


இறைவன்‌ திருவுள்ளத்தை பின்‌ சென்று 
பற்றுதல்‌ 


இனி, *இச்சேதனன்‌ எம்பெருமானை 
உபாயமாய்ப்‌ பற்றும்போது, இவன்‌ பற்றும்‌ 
அப்பற்றுதல்‌ அவ்‌ எம்பெருமான்‌ திருவுள்ளத்‌ 
தைப்‌ பின்‌ சென்றிருக்க வேண்டும்‌” என்பதும்‌ 
சரணாகதியைப்‌ பற்றிய ஓர்‌ உண்மையாகும்‌. 
இவ்வுண்மையைப்‌ பரதன்‌ வரலாற்றில்‌ நாம்‌ 
அறியலாகும்‌. 


“கனியின்‌ கூற்றினால்‌ கலங்கிய கைகேயி, 
பரதன்‌ முடியையும்‌, இராமபிரான்‌ வன 
வாஸத்தையும்‌ சக்ரவர்த்தியிடம்‌ வேண்ட, 
அச்சக்ரவர்த்தியும்‌ ஸத்தியத்திற்குக்‌ கட்டுப்‌ 
பட்டு அளிக்க, இராமபிரானும்‌ வனம்‌ செல்ல, 
அதனால்‌ சக்ரவர்த்தியும்‌ துஞ்ச, கேகய தேசத்‌ 
தினின்றும்‌ அயோத்தி வந்த பரதன்‌ இவ்வர 
லாறுகளை அறிந்து, சக்ரவர்த்திக்குச்‌ செய்ய 
வேண்டிய சடங்குகளைச்‌ செய்து முடித்து, 
சித்திரகூடம்‌ சென்று, இராமபிரான்‌ திருவடித்‌ 
தாமரைகளை உபாயமாகப்பற்றி, “இப்போதே 
திருவயோத்திக்கு எழுந்தருளி முடிசூடிக்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌” என்று அவ்‌ இராமனை 
ஆர்த்தியடன்‌ வேண்டின இடத்தும்‌, அப்‌ 
பிரான்‌ அதற்கு இசையாது இருக்க, அத்தரு 
ணம்‌ அவன்‌ திருவடி. நிலைகளை அருள, அவற்‌ 
றைப்‌ பெருப்‌ பேறாகப்‌ பெற்று, திரும்பி நந்தி 
க்ராமம்‌ வந்து, அத்திருவடி நிலைகளுக்கு அபி 
ஷேகம்‌ செய்து, அவற்றுக்குப்‌ பரதந்திரனாய்‌, 


44 


பதினான்கு ஆண்டு பரமபுருஷன்‌ வரவை எதிர்‌ 
பார்த்துக்‌ காலம்‌ கழித்துக்‌ கொண்டிருந்‌ 
தனன்‌ பரதன்‌” என்பதே அப்பரதன்‌ வர 
லாரும்‌. 


இவ்வரலாற்றைக்‌ காணுங்கால்‌, “இராம 
பிரான்‌ தருஅயோத்திக்கு எழுந்தருளி முடி 
சூடிக்‌ கொள்ளுதல்‌”? பயன்‌ என்பதும்‌, “அப்‌ 
பயனுக்கு அவன்‌ திருவடிகளே உபாயம்‌” 
என்பதும்‌ பரதன்‌ எண்ணத்தில்‌ நன்கு விளங்கு 
கின்றன அல்லவா 2 

இங்கு வால்மீகி முனிவன்‌, இவ்வரலாற்‌ 
றைக்‌ கூறுங்கால்‌, “ஏ1௭0௭₹4 ஏச (அபி 
*17991981 
எள்ள: எசா: கணணி ரா. | என னா 
ரான்‌ ஸா எண்ம: பட (ஏவமுக்த்வா 
மஹா பாஹு : ஸபாஷ்ப : கைகயீஸாத : | 


ராமஸ்ய சிரஸா பாதெள ஐக்ராஹ விதிவத்‌ 
புந: 1) என்று கூறியிருப்பது காணத்தக்கது. 


ஷஞ்சஸ்வ சாத்யைவ) என்றும்‌, 


மேற்கூறிய வார்த்தைகளுள்‌, ““அத்யைவ 
அபிஷஞ்சஸ்வ'* என்னும்‌ பகுதியில்‌, ““பரதன்‌ 
விரும்பும்‌ காலத்திலேயே முடி சூடிக்‌ கொள்ளு 
தல்‌ அப்பரதன்‌ விரும்பிய பயன்‌”' என்பதும்‌, 
“ஸபாஷ்ப ;'* என்பதில்‌, “பரதன்‌ ஆர்த்தி 
யுடையவன்‌”” என்பதும்‌, “'ராமஸ்ய பாதெள 
சரஸாஜக்ராஹ்‌ என்னும்‌ பகுதியில்‌, 
பரதன்‌ இராமபிரானுடைய திருவடிகளை 
உபாயமாய்ப்‌ பற்றியவன்‌'' என்பதும்‌, “விதி 
வத்‌”; என்பதில்‌ ““அப்பரதன்‌ அங்ஙனம்‌ பற்‌ 
றும்போது, முறையுடன்‌ பற்றியவன்‌'' என்ப 
தும்‌ நன்கு விளங்குகின்றனவல்லவா 2 


இக்கருத்துக்களை மனத்‌ திருத்திக்‌ காணும 
வர்க்கு, “பரதன்‌ ஆர்த்தியுடன்‌ முறைப்படி 
சரணம்‌ பற்றியவன்‌”' என்பது கெளிவு. 
“ஆர்த்தியுடன்‌ சரணம்‌ பற்றியவனுக்கு, அப்‌ 
போதே :பயனுண்டாம்‌' எனச்‌ சாஸ்திரம்‌ 
கூறுகின்றது. அவ்வாறு அப்பரதன்‌ பயன்‌ 
பெற்றனனா ? என்னில்‌, பெறவில்லை என்றே 
வால்மீகி முனிவன்‌ கூறியிருக்கின்றான்‌. 
ஏகாாளா௭ என | எண. 
ன்‌ ளாக 11” 


(ஸகாமம்‌ 


அநவாப்யைவ ராம பாதாவுபஸ்ப்ருசன்‌ ! 
நந்திக்ராமே அகரோத்‌ ராஜ்யம்‌ ராமாகம 
நகாங்க்ஷயா) என்னும்‌ வால்மீகி முனிவனின்‌ 
வார்த்தை இங்குக்‌ காணத்தக்கது. 


இவ்வார்த்தையில்‌ அமைந்துள்ள “ஸகா 
மம்‌ அநவாப்யைவ”” என்னு ம்‌ பகுதியில்‌, 
பரதன்‌ இராமபிரானிடம்‌ தான்‌ விரும்பிய 
பேற்றைப்‌ பெறவில்லை என்பது தெளிவு. 


இங்கு, பரதன்‌ முறைப்படி பற்றியிருந்தும்‌; 
பயனைப்பெறாதற்குக்‌ காரணம்‌ யாதோ ? 
எனின்‌, இதற்கு பரிஹாரமாய்‌ முதலில்‌ சிலர்‌ 
கூறும்‌ கருத்துக்களை கூறுவோம்‌ : 


(1) சக்ரவர்த்தி வேள்வி நிகழும்‌ நிலத்‌ 
தின்‌ கண்‌ எம்பெருமான்‌ எழுந்தருளிய போது, 
தேவதைகள்‌ முதலானார்‌, அப்பரம புருஷன்‌ 
மானிட வடிவத்துடன்‌ திருவவதாரம்‌ செய்து 
இராவணனை அழிக்க வேண்டும்‌ என விரும்பி, 


அவனைச்‌ சரணம்‌ பற்றியிருப்பது சரித்திர 
உண்மை. அந்தச்‌ சரணாகதி முதலில்‌ தேவ 
தைகளினால்‌ செய்யப்பெற்றுள்ளது. அத்‌ 


தேவதைகள்‌ கோரின பயனை அளிக்கத்‌ திரு 
வுள்ளங்கொண்டு, வனவாஸம்‌ என்னும்‌ வியா 
ஐ.த்தினால்‌ எழுந்தருளியிருக்கும்‌ தருணத்தில்‌, 
பரதன்‌ ஆர்த்தியுடன்‌ சரணம்‌ பற்றியிருக்கும்‌ 
வரலாறும்‌ நாம்‌ அறிந்ததேயாம்‌. இதனால்‌, 
“இப்பரதன்‌ செய்த சரணாகதி பின்பு செய்யப்‌ 
பெற்றுள்ளது” என்பது கெளிவு. முன்பு 
செய்த தேவதைகளின்‌ சரணாகதிக்கு முதலில்‌ 
பயனை அருள்‌ செய்து, பின்பு செய்த பரத 
சரணாகதிக்குப்‌ பின்பு பயனை அருள புரிதல்‌ 
முறை எனத்‌ திருவுள்ளம்‌ கொண்டு, பரதன்‌ 
விருப்பத்திற்கு ஏற்ப, அப்போதே இராம 
பிரான்‌ திரு அயோத்திக்கு எழுந்தருளி முடி 
சூடிக்கொள்ளவில்லை. இது முதல பரிஹாரம்‌. 


(2) இராமபிரான்‌ திருவுள்ளம்‌ புண்படு 
மாறு பரதனுக்குச்‌ சில பாவங்கள்‌ இருக்கக்‌ 
கூடும்‌ பயனின்மையைக்‌ கண்கூடாகக்‌ 
காண்கின்றமையின்‌, அங்ஙனம்‌ சிலபாவங்கள்‌ 
இருக்கக்கூடும்‌ என்று ஊஹிக்கலாமல்லவா ? 
இவ்வாறு கூறுவது இரண்டாம்‌ பரிஹாரம்‌. 


(3) இச்சரணாகதிக்குச்‌ சில அங்கங்கள்‌ 
(அங்கங்கள்‌ க உதவி செய்யுமவை) உண்டு. 


பெரியோரை முன்னிடுதல்‌, பெரியபிராட்டி 
யாரை முன்னிடுதல்‌ போல்வன அவ்வங்கங்‌ 
களாகும்‌. பரதன்‌ பயன்‌ பெபராததற்குக்‌ 
காரணம்‌, அவ்வங்கங்களுள்‌, ஏதோ ஒன்றி 
ரண்டு குறைந்திருக்கலாம்‌. இது மூன்றாம்‌ 
பரிஹாரம்‌. 


(4) இராமபிரான்‌, “தந்தை, தாய்‌ இவ 
ரைப்‌ பூசித்தல்‌ இன்றியமை யாததாம்‌” என்‌ 
னும்‌ முறையைத்‌ தன்‌ செயலில்‌ நடத்திக்‌ 
காட்டி, நிலைநிறுத்த வந்தவன்‌. “தன்‌ தாய்‌” 
என்றும்‌, “வேற்றுத்‌ தாய்‌ என்றும்‌ வேற்‌ 
துமை சிறிது மில்லாதவன்‌. கைகேயி வேற்‌ 
றுத்‌ தாயாயிருப்பினும்‌, அத்தாய்‌ சொல்லைப்‌ 
பின்சென்று முடியையும்‌ துறந்த பரமபுருஷ 
னன்றோ ? அவன்‌. அப்பெருமான்‌ அவ்வாறு 
பூசித்த கைகேயியைப்‌ பரதன்‌ பலவகையால்‌ 
வெறுத்துப்‌ பேசியது அவன்‌ திருவுள்ளத்தை 
மிகவும்‌ புண்படுத்தியது. ஆதலின்‌, அவன்‌ 
பரதன்‌ விருப்பத்துக்கேற்ப இரங்கினான்‌ 
இல்லை. 878௩ ஏ ஈக்ரிஏ” (மாதரம்‌ ரக்ஷ 
கைகேயீம்‌) என்னும்‌ இராமபிரான்‌ வார்த்தை 
யும்‌, “ஏ எர்கா எனா” (பூஜிதா மாமி 
கா மாதா) என்னும்‌ பரதன்‌ வார்த்தையும்‌ 
இங்குக்‌ காணத்தக்கன. [சித்திர கூடத்தில்‌ 
இருவடி நிலைகளைக்‌ கொடுத்து அருளுங்கால்‌, 
இராமபிரான்‌ அருளிச்‌ செய்தது, முதல்‌ 
வார்த்தை. பதினான்கு ஆண்டு வனவாஸம்‌ 
செய்து மீண்டு நந்திக்ராமத்தில்‌ எழுந்தருளி 
யிருக்கும்‌ இராமபிரான்‌ முன்னிலையில்‌ பரதன்‌ 
சொன்ன வார்த்தை * பூஜிதா மாமிகா 
மாதா?” என்பது.] இது நான்காம்‌ பரிஹா 
ரம்‌. 


இவ்வாறு சிலர்‌ கருத்துக்கிணங்க நான்கு 
பரிஹாரங்களைக்‌ கண்டோம்‌. இப்பரிஹாரங்‌ 
கள்‌ பொருத்தமுடையன அல்ல என்பதை 
முறையே காட்டுவோம்‌, இனி. 


(1) தேவதைகள்‌ சரணாகதியைத்‌ கெரி 
விக்கும்‌ இடத்தில்‌, “இராவணன்‌ அறிவை 
விரும்பிச்‌ சரணம்‌ பற்றியிருக்கிறதாகக்‌ கூறப்‌ 
பெற்றிருக்கிறதன்றி, காலம்‌ குறிக்கப்‌ பெற்றி 
லது” என்பதை நாம்‌ அறிதல்‌ அவசியமாகும்‌. 


45 


அவ்விடத்துள்ள தேவதைகள்‌ வார்த்தை -- 
“னர்‌ எர எ” (விஷ்ணோ ஸரமே 


ஐஹி ராவணம்‌) என்பதாம்‌. பரதன்‌ சரணம்‌ 


பற்றுங்கால்‌, ““அத்யைவ”” (இப்போதே) 
என்று காலம்‌ குறிக்கப்‌ பெற்றிருக்கின்றது 
வெளிப்படை. இதனால்‌, என்ன தேறிற்று 


என்னில்‌ கூறுவோம்‌. 


தேவர்களும்‌, பரதனும்‌ தம்‌ தமக்கு உரிய 
“இராவணன்‌ அழிவு' “திருஅயோ த்திக்கு எழுத்‌ 
தருளி முடிசூடிக்‌ கொள்ளுதல்‌” என்னும்‌ பயன்‌ 
களை ஒரே காலத்தில்‌ பெற விரும்பியிருப்‌.பின்‌ 
பயனைப்‌ பற்றிய முரண்பாடு ஏற்படுகின்ற 
மையின்‌, அம்‌ முரண்பாடு தீருமாறு பரமபுரு 
ஷனும்‌, “முந்திச்‌ செய்த தேவதைகளின்‌ சரணா 
கதிக்கு முந்தியும்‌, பிந்திச்‌ செய்த பரத சரணா 
கதிக்குப்‌ பிந்தியும்‌ பயனை அளித்தல்‌ நன்றாம்‌” 
என்று திருவுள்ளங்கொண்டு, பரதனுக்கு அக்‌ 
காலத்திலேயே உதவ இசையவில்லை என்ன 
லாம்‌. தேவர்களும்‌ பரதனும்‌ தம்‌ தமக்கு 
உரிய பயனை ஒரே காலத்தில்‌ பெற விரும்பி, 
பரமனை வேண்டிக்‌ கொண்டதாகக்‌ கூறப்‌ 
பெற்றிலது. 


பரதனாவது, காலத்தைக்‌ குறிக்காது 
தனக்குரிய பயனைச்‌ சரணம்‌ பற்றி வேண்டிக்‌ 
கொண்டிருந்தானென்றிருப்பின்‌, பரமன்‌ 
பரதனுக்கு அக்காலத்திலே அருளாவிடினும்‌, 
இந்த ஆராய்ச்சிக்கே இடம்‌ ஏற்பட்டிராது. 
அப்பரதன~னோ, “இப்போதே முடிசூட்டிக்‌ 
கொள்ள வேண்டும்‌” என்று காலத்தைக்‌ 
குறித்தே சரணம்‌ பற்றியிருக்கிறான்‌ அன்றோ ? 


இதனால்‌ பரதன்‌ விருப்பத்திற்கு ஏற்ப, 
அப்போதே, முந்தி முடி சூடி, அப்பரதன்‌ 
தாபத்தைந்‌ போக்கி, பிந்தித்‌ தேவதைகள்‌ 
விரும்பியவாறு, இராவணனை அழிக்க, ஏதோ 
ஒன்றை வியாஜமாய்க்‌ கொண்டு, இராம 
பிரான்‌ வனததிற்கு எழுநதருளலாமன்றோ ? 
ஆதலின்‌, முதல்‌ பரிஹாரம்‌ ஏற்கத்‌ தகுந்த 
தன்று. (வியாஜம்‌ - போலிக்‌ காரணம்‌.) 


(2) பரதன்‌ க, உண்மையை 
உணரின்‌, இராமபிரான்‌ எஙஙீனைம்‌ பாவமின்‌ றி 
இருப்பவனோ, அங்ஙனமே அப்பரதனும்‌, பாவ 


46 


மின்றி இருத்தலின்‌, அப்பரதனுக்கு இராம 
பிரான்‌ திருவுள்ளம்‌ புண்படுமாறு சில பாவங்‌ 
கள்‌ உண்டு” கூறுதற்கும்‌ இடம்‌ இன்று. 
இதனால்‌, இரண்டாம்‌ பரிஹாரமும்‌ பொருத்த 
முடைத்தன்று என்பது தெளிவு. 


(3) ““ராமஸ்ய சிரஸா பாதெள ஜக்ராஹ 
விதி வத்‌ புந::” என்பதில்‌ உள்ள “விதி வத்‌” 
என்னும்‌ சொல்லை நோககின்‌, “எம்பெருமானை 
உபாயமாய்ப்‌ பற்றுங்கால்‌, முறை வழுவாது 
பற்றியவன்‌ பரதன்‌”? என்பது தெள்ளிதின்‌ 


விளங்குகின்றதன்றோ ? ஆதலின்‌, மூன்றாம்‌ 
பரிஹாரத்திற்கும்‌ இடம இன்று. 
(4) நான்காம்‌ பரிஹாரம்‌ இராமாய 


ணத்தில்‌ ஒருவாறு கூறபபெற்றுள்ளது என்பது 
உண்மையே. ஆயினும்‌ அதைப்‌ பரிஹாரமாய்‌ 


எடுத்துச்‌ கொள்வதற்கு இல்லை. இதைச்‌ 
சிறிது விரித்துக்‌ கூறுவோம. 
“இராமபிரான்‌ பரமாத்மா, பரத ன்‌ 


ஜீவன்‌” என்னும கொள்கையை உள்ளததில்‌ 
கொணடு, பின்வரும உணமை உணரத்தககது. 
எமபெருமான எலலாச்‌சதனருக்கும எனறும்‌ 
தஞசமாகிய தந்தையும்‌ தாயுமானவன்‌. இங 
ஙனம தநதையாயும தாயாயும அவன்‌ இருப்‌ 
பது கருமததினாலனறு. பரமனுககும சேதன 
னுக்கும்‌ உளள ஒன்பது விதத தொடர்பும்‌ 
என்றும உள்ளதனமே ?° இவவாறான।ன 
தொடர்பு இலக்குமணனுககும்‌ இராமபிரா 
னுக்கும்‌ எங்ஙனம்‌ என்றும உள்ளதோ, அஙங 
னமே பரதனுககும்‌ இராமபிரானுககும்‌ என்‌ 
றும்‌ உள்ளதாம்‌. இவவாறான தொடர்பு பர 
தனுக்கும்‌ கைகேயிககும உண்டோ ? இலலை 
யன்றோ? 


இலக்குமணன்‌, (முடிசூட வைத்த 
முஹுர்த்தத்திலே, ஜடைசூடி இராமபிரா 
னைக கானகம்‌ புகச்செயத கைகேயி போன்று, 
விபரீதச்‌ செயல்‌ உண்மையில்‌ இன்றியிருநதும) 
தசரதனையும ஸுமித்ரா தேவியையும்‌ தஞ்ச 
மாகி தந்தையாயும்‌ தாயாயும்‌ கருதாது, 
இராமபிரானையே அங்ஙனம்‌ தந்தையாயும்‌, 
தாயாயும்‌, மற்றும்‌ எல்லா உறவினராயும்‌ 
கருதி, அவ்‌ இராமபிரான்‌ பின்னே, அவன்‌ 
மனம்‌ மகிழுமாறு அடிமை செய்யக்‌ சென்றன 


னன்றோ ? இல்வாறு இலக்குமணன்‌ சென்ற 
தற்குக்‌ காரணம்‌ அவ்‌ இலக்குமணனுக்குள்ள 
இராம பக்தியன்றோ 2 


அவ்‌ இலக்குமணன்‌ போன்று, பரதனும்‌ 
மிக்க இராமபக்தி பெற்றிருப்பவனன்றோ 2 
மேற்கூறியவாறு விபரீ தச் செயல்‌ உள்ள 
கைகேயியினிடம்‌ அப்பரதனுக்கு மனம்‌ 
பொருந்துமோ ? அவன்‌ தன்‌ தாயை வெறுத்‌ 
குது சாஸ்திர முறையைக்‌ காணுங்கால்‌, 
குற்றமாமோ 2 


பரமனிடம்‌ வெறுப்புற்ற தாயை அறவே 
விட்டிடுவது, சாஸ்திரத்தின்‌ உண்மைக்கருதது 
அன்றோ ? 


இவ்வுண்மைக்‌ கருத்தைக்‌ காணுஙகால்‌, 
“நான்காம பரிஹாரமும்‌ பரிஹாரமாகாது” 
என்பது கெளிவாம்‌, 


ஆனால்‌, “இராமபிரான்‌ “மாதரம்‌ ரக்ஷ 
கைகேமீம்‌ மா ரோஷம்‌ குரு தாம ப்ரதி?” 
என்று கூறியிருக்கன்றனனே; பரதனும்‌, பதி 
ஒூன்கு ஆண்டு வனவாஸம்‌ செய்து, திரும்பி 
நநதிகராமததில்‌ எழுத தருளியிருக்கும்‌ இராம 
பிரானைக குறிதது, * பூஜிதா மாமிகா மாதா?” 
எனறு பகவதபிபராயததைப்‌ பினபறறி 
நடந்த தன செயலைக்‌ கூறியிருககின்றனனே” 
எனறு சிலர்‌ மறுபடியும மறுததுக கூறலாம்‌. 


இப்பரிஹாரத்தை முக்கியமாய்‌ நம்‌ 
ஆசார்யர்கள்‌ திருவுளளம்‌ பற்றவில்லை சேத 
னனுடைய உணமை நிலையை உணருஙகால்‌, 
கைகேயியை பரதன்‌ வெறுத்தது மேற்கூறிய 
வாறு குற்றமாமோ ? 


மேலும்‌, இராமாயணத்தில்‌ இப்பகுதியி 
லேயே இரண்டொரு உண்மைகளையும்‌, கிஷ்‌ 
இந்தா காண்டத்தில்‌ ஓர்‌ உண்மையையும்‌ 
இங்கு எடுத்துக்காட்டுவோம்‌. 


(1) தந்தை ஆசாரியன்‌ இவ்விருவருள்‌, 
தந்ததை சரீரத்தை உண்டுபண்ணி அச்சர்‌ 
ரததை வளர்ப்பவனாம்‌. ஆசாரியனோ, 
ஞானத்தை உண்டுபண்ணி ஆத்மாவை 
வளர்ப்பவனாம்‌. இருவரும்‌ உதவியைச்‌ செய்‌ 


47 


பவரேயாயினும்‌, ஞானத்தை உதவும்‌ ஆசாரி 
‘uf 
எனா: ஏ ௭௭௭1௭ ௭௭ ௭௪ TTT 
எக: எள” (ஸஹி வித்யாத : தம்‌ ஜநயதி 
தத்‌ ச்ரேஷ்டம்‌ ஜன்ம கரீயாந்‌ ப்ரஹ்மத : 
பிதா) என்னும்‌ வசனம்‌ காணத்தக்கது, 
இங்கு. ஆதலின்‌, ஆசாரியன்‌ ஆணையைப்‌ பின்‌ 
சென்று நடத்தல்‌ மிகவும்‌ முக்கியமாகும்‌. 


யனே மிக்க சிறப்புப்‌ பெற்றவனாம்‌. 


இவ்வுண்மையை உணர்த்தி, வஸிஷ்டர்‌, 
“இராமா ! உனக்கும்‌ உன்‌ தந்தையாருக்கும்‌ 
நான்‌ ஆசாரியன்‌ ; ஆதலின்‌, என்‌ சொற்படி 
நீ வனவாஸத்தை விட்டிட்டு, இராச்சியத்தை 
ஏற்று முடி சூடுதல்‌ நன்றாம்‌'” என்று கூறியிருக்‌ 
இரார்‌, இராமபிரானை நோக்கி, 


மேலும்‌, ஸ்வதந்திரனான பரமனுக்கு 
ஆச்ரித பாதந்திரியமும்‌ உண்டு. அஃது அவ 
னுக்குச்‌ சிறந்த செல்வமாம்‌. ஆச்ரித பாரதந்‌ 
திரியமாவது -- பரமனாகிய தான்‌, தன்னை 
அன்புடன்‌ ஆதரித்தோருக்கு, அவர்‌ ஏவிற்றுச்‌ 
செய்யும்‌ கையாளாயிருத்தலாம்‌. கண்ண 
பிரான்‌ பஞ்ச பாண்டவர்க்குத்‌ தூதனாயும்‌, 
தேரோட்டியாயும்‌ இருந்து இழிதொழில்‌ செய்‌ 
தனனன்றோ 2 


வஸிஷ்டர்‌ மேற்‌ கூறிய உண்மையையும்‌ 
உணர்த்தி, இராமா! நீ பரமனன்றோ? பரதன்‌ 
பக்தி பெற்றிருப்பாரில்‌ சீரியனன்றோ 2? ஆத 
லின்‌, அப்பரதன்‌ திறத்தில்‌ பரதந்திரனாய்‌, 
அவன்‌ ஏவிற்றுச்‌ செய்தல்‌ உனககுச்‌ சிறநத 
செல்வமன்றோ? இப்போது, பரதன்‌ வேண்டு 
கின்றவாறு, நீ முடியை ஏற்றுக்கொள்ளா 
இருப்பின்‌, உனக்குரிய சீரிய செல்வத்தை 
இழந்தே விடுவாய்‌” என்றும்‌ கூறியிருககிறார்‌. 


இவ்வாறு வஸிஷ்டர்‌ இராமபிரானை 
தோக்கிக்‌ கூறிய உண்மைக்‌ கருத்துக்களைப்பின்‌ 
வரும்‌ அவ்வஸிஷ்டர்‌ வார்த்தைகளில்‌ நாம்‌ 
காணலாம்‌ : 
ளர்‌ சோர ATMA EET ரான்‌ ப 
qe எ ரன்ன da TTT | 
HH 8 ௭௭௭ 5௭௭0: aad Tf ப 


என ௭௭: தண்ண என 11௭௭ | 
அன என என்ர பட்‌ 


(ப்ரஜ்ஞாம்‌ ததாதி சாசார்ய : தஸ்மாத்‌ 
ஸகுரு ருச்யதே ||! ஸோ6 ஹம்‌ தே பிதுரா 
சார்ய: தவ சைவ பரம்தப | மம த்வம்‌ வ௪ 
னம்‌ குர்வந்‌ நாதிவர்த்தேஸ்‌ ஸதாம்கதிம்‌ |! 
பரதஸ்ய வச : குர்வந்‌ யாசமாநஸ்ய ராகவ | 
ஆத்மாநம்‌ நாதிவர்த்தேஸ்‌ த்வம்‌ ஸத்ய தர்ம 
பராக்ரம |!) 


இவ்வாறு கூறிய வஸிஷ்டரை நோக்கி 
இராமபிரான்‌ அருளிச்‌ செய்த விடையாதோ? 


எனின்‌, கூறுவோம்‌. 


: உலகத்தில்‌, சுவரை வைத்துச்‌ சிச்திரம்‌ 
எழுதுதல்‌” என்று ஒரு முறை உண்டு. இம்‌ 
முறையைத்‌ திருவுள்ளத்தில்‌ கொண்டு, இராம 
பிரான்‌ பின்‌ வருமாறு விடையை அருளிச்‌ 
செய்திருக்கிறான்‌ : 


சரீரம்‌ அற்றிருப்பானுக்கு ஞானம்‌ உண 
டாதற்கும்‌, ஆசாரியன்‌ ஞானத்தை உதவி 
புரிதற்கும்‌ இடம்‌ இன்று. சரீரம்‌, பெற்றிருப்‌ 
பானுக்கே ஞானம்‌ உண்டாதற்கும்‌, ஆசாரி 
யன்‌ ஞானத்தை உதவி புரிதற்கும்‌ இடம்‌ 
உண்டு. இதனால்‌, சரீரம்‌, சித்திரம்‌ எழுது 
குற்குச்‌ சுவர்‌ போன்று, ஞானம்‌ உண்டாதற்கு 
மிகவும்‌ முக்கியம்‌ எனத்‌ தெரிகின்‌ றதன்றோ ? 


இவ்வாறு மிகவும்‌ முக்கெமாயுள்ள சரீ 
ரத்தை உண்டாக்கி, வளர்ப்பதற்கு, தந்தை 
யாரும்‌, தாயாரும்‌ நோன்புநோற்று, பத்து 
மாஸம்‌ சுமந்து, பெற்று, பெற்றபினபும்‌, இவ 
னறியாது இருக்கும்‌ சைசவ நிலையில்‌ இவன்‌ 
பொருட்டு, படாதனபட்டு இவ்வாறு உதவி 
புரிகின்றவராதலின்‌, ஆசாரியனிலும்‌ மிக 
மேம்பட்டவராவர்‌. ஆசாரியனிலும்‌, தந்‌ 
தைக்கு ஏற்றமுண்டு; அவ்வாசிரியன்‌ வசனத்‌ 
திலும்‌, தந்தையார்‌ வசனததிற்கும ஏற்ற 
முண்டு. உண்மை இவ்வாறு இருத்தலின்‌, 
தந்தையார்‌ வசனமே அஆதரிக்கத்தக்கதாம்‌. 
இதுவே, இராமபிரான்‌ விடையாகும்‌. 


48 


இவ்விடத்து, “எர எள என்னா சா 
க ௭௭ ட எனா எனா என எ ரொனா 


எனன ப ரஸ ஹி ராஜா ஐநயிதா பிதா 
தசரதோ மம | ஆஜ்ஞாதம்‌ யந்மயா தஸ்ய ந 
தந்மித்யா பவிஷ்யதி) என்னும்‌ இராமபிரான்‌ 
வார்த்தை அனுஸந்திக்கத்‌ தக்கது. 
இதைச்‌ சிறிது ஆராய்வோம்‌: “ராமா i 
அச்ரித பாரதந்திரியமாகிய உன்‌ சீரிய செல்‌ 
வத்தை நீ இழந்துவிடாது பரதன்‌ விருப்‌ 
பத்தை நிறைவேற்றுவாய்‌'” என்று வஸிஷ்டர்‌ 
கூறியதற்கு இராமபிரான்‌ ஒன்றும்‌ விடை 
யறுத்ததாய்‌ இங்குத்‌ தெரியவில்லை, 
இராமபிரான்‌ இயம்பியவாறு * தாய்‌ 
குந்தைகளுக்குச்‌ சிறப்பு உண்டு'' என்பது ஒரு 
வாறு உண்மையேயாகும்‌. ஆனாலும்‌, “ஆசா 
ரியனிலும்‌ தாய்‌ தந்தைகளுக்கு ஏற்றம்‌ 
உண்டு என்று கொள்ளில்‌, அவர்களிலும்‌ 
அசாரியனுக்குச்‌ சிறப்புக்கூறும்‌ பல சாஸ்திரங்‌ 
களோடு முரண்பாடு உண்டாமன்றே ? 


மேலும்‌, தாயையும்‌ தந்தையையும்‌ விடச்‌ 
சொன்ன சாஸ்திரம்‌ போன்று, ஆசாரியனை 
யும்‌ விடச்‌ சொன்ன சாஸ்திரமும்‌ உண்டோ ? 
இல்லையன்றோ? எழுத்தறிவித்தவன்‌ போன்றா 
ரைச்‌ சாஸ்திரம்‌ விடச்‌ சொன்னது உண்மை. 
“திரு அஷ்டாக்ஷ்ர த்தை உபதேசம்‌ செய்தவன்‌ 
எம்பெருமானிலும்‌ மிக மேம்பட்டவன்‌”” 
என்பது சாஸ்திர உண்மைக்‌ கருத்தனறோ ? 
வஸிஷ்டர்‌, எம்பெருமான்‌ இராமனுக்குத்‌ திரு 
அஷ்டாக்ஷர்‌ த்தை உபதேசம்‌ செய்த ஆசாரிய 
ரன்றோ? இவ்வுலகத்தில்‌, தன்‌ உபதேச மொழி 
களினாலும்‌, செயல்களினாலும்‌ அந்த அந்த 
முறையை நிலநிறுத்தத்‌ திருவவதாரம்‌ செய்‌ 
குருளினவனும்‌, அங்ஙனமே நிலை நிறுத்தின 
வனுமான இராமபிரானும்‌, *“ஆசாரியன்‌ வச 
னம்‌ ஆதரிக்கத்‌ தக்கதன்று'' “தந்தையாரின்‌ 
வசனமே ஆதரிக்கத்‌ தக்கது'' என்று அருளிச்‌ 
செய்வானாயின்‌, அவ்‌ எம்பெருமானை யார்‌ 
மறுத்துக்கூற முடியும்‌. ஸ்வதந்திரனை மறுத்‌ 
துக்கூற இயலுமோ? அவன்‌ திருவுள்ளம்‌ 
அப்போதே திரு அயோத்திக்கு எழுந்தருளி 
முடி சூடுதற்கு இடம்‌ தரவில்லை என்பதைத்‌ 


குவிர, வேறு நோக்கு அவன்‌ வார்த்தைக்கு 
உண்டோ? இல்லையன்றோ? 


இக்கருத்து, இப்பகுதியிலேயே உள்ள 
பரதனின்‌ வேறொரு வரலாற்றைக்‌ காணுங்‌ 
கால்‌, உறுதிப்படுகின்‌ றமையின்‌, அவ்வரலாற்‌ 
றையும்‌ எடுத்துரைப்போம்‌ இங்கு : 


பரதன்‌ தன்‌ வேண்டுகோளுக்கு இராம 
பிரான்‌ சிறிதும்‌ இரங்கக்‌ காணாமையின்‌, 
“அந்த இராமபிரான்‌ ஆசிரமத்தின்‌ வாசலில்‌, 
(அவன்‌ திரு அயோத்திக்கு முடிசூட எழுந்தரு 
ளும்‌ வரையில்‌) ஊணின்றி, தர்ப்பங்களைப்‌ 
பரப்பி அவற்றின்மேல்‌ கிடப்போம்‌”? என்று 
எண்ணி, ஸாமந்திரனைத்‌ *“*தர்ப்பங்களைக்‌ 
கொண்டு வா என்று ஏவினன்‌. இதைக்‌ 
கேட்ட ஸுமநதிரன்‌, பரதன்‌ கூற்று இராம 
பிரான்‌ திருவுள்ளத்திற்குப்‌ பாங்காயிரா ததை 
ஒருவாறு உணர்ந்து, அப்பரதன்‌ ஏவினவாறு 
செய்யாது இருநதனன்‌. அத்தருணம்‌, பர 
தனே, தான்‌ எண்ணியவாறு தர்ப்பங்களைப்‌ 
பரப்பி, அவற்றின்மேல்‌ கடக்க முயன்றனன்‌. 


இதைக்‌ கண்கூடாகக்‌ கண்ட இராம 
பிரான்‌, பரதனை நோக்கி அருளிச்‌ செய்த 
வார்த்தை பின்‌ வருமாறு காணத்தக்கது : 


“அப்பா ! நான்‌ உடையவன்‌ : நீ என்‌ 
உடைமைப்‌ பொருள்‌. இங்ஙனம்‌ உடைமை 
யாயிருக்கன்ற உன்னை, உடையோனாகிய 
யான்‌, என்‌ விருப்பத்திற்கு ஏற்ப உபயோகம்‌ 
கொள்ள எண்ணினேன்‌. இவ்வாறு விரும்பி 
உபயோகம்‌ கொள்ளுதல்‌, எனக்குச்‌ செய்யத்‌ 
தகாத செயலாய்‌ உன்‌ மனத்தில்‌ தோன்றியது 
போலும்‌. அங்ஙனம்‌ தோன்றியது மாத்திரம்‌ 
இன்றி, உடைமைப்‌ பொருளாய்‌ உள்ள நீ, 
உன்‌ நிலைக்கு உரியதும்‌, உடையோனான 
என்னை அடக்கி நல்‌ வழியில்‌ நடக்கச்‌ செய்வது 
மாக நீ கருதிய இச்‌ செயலை (இந்த ஆசிரமத்‌ 
தின்‌ வாசலில்‌ தர்ப்பங்களைப்‌ பரப்பிச்‌ டெத்‌ 
தல்‌ என்னும்‌ செயலைச்‌ செய்து, இதனால்‌, 
என்பால்‌ உள்ளதும்‌, என்‌ நிலைக்கு ஏலாததாய்‌ 
நீ எண்ணியிருப்பதுமான செய்யத்‌ தகாத 
செயலை (உன்னை என்‌ விருப்பத்திற்கு ஏற்ப 
உபயோகம்‌ கொள்ளுதல்‌ என்னும்‌ செயலைத்‌ 


49 


தவிர்க்கப்‌ பார்க்கிறாய்‌ போலும்‌. என்‌ செயல்‌ 
எனக்கு ஏற்றது” என்பதை யான்‌ இயம்பு 
தலும்‌ வேண்டுமோ ? உன்‌ செயல்‌ உனக்கு 
ஏற்றதாமோ ? ““ஏற்றதன்று” என்பதையும்‌ 
கூறுவேன்‌. 


ப்ராஹ்மணன்‌ ஒருவன்‌ தன்‌ பொருளை 
“இன்ன தருணம்‌ தரவேண்டும்‌” என்று தரு 
ணத்தைக்‌ குறித்து, கடனாக ஒருவனுக்குக்‌ 
கொடுக்கின்றான்‌. அங்ஙனம்‌ கடன்‌ வாங்கிய 
வன்‌, கடன்காரனன ப்ராஹ்மணனுக்குக்‌ 
கொடுக்கவேண்டிய பொருளைக்‌ குறிப்பிட்ட 
காலத்துக்‌ கொடுக்காது தவறி இருப்பின்‌, 
அக்கடன்காரன்‌ வாங்கியவன்‌ வீட்டுவாசலில்‌, 
நீ இப்போது செய்ய விரும்பியது போன்று, 
தர்ப்பங்களைப்‌ பரப்பிக்‌ கிடத்தல்‌ நன்றாம்‌. 
இது ப்ராஹ்மண தருமம்‌. க்ஷத்திரியனான 
உனக்குரியதன்று. நீ வேறொரு வருணத்தின்‌ 
முறையைப்‌ பின்பற்றியவனாதலின்‌, உனக்குப்‌ 
பாவம்‌ உண்டாம்‌. அப்பாவம்‌ போமாறு, 
“னி, இவ்வாறான பாவச்‌ செயலை நான்‌ 
செய்வதில்லை” என்று சபதம்‌ பண்ணி, தண்‌ 
ணீரைத்‌ தொட்டு, நீ என்னைத்‌ தொடு. ஈதே 
அப்பாவச்‌ செயலுக்கு ஏற்ற பரிஹாரச்‌ செய 
லாம்‌.”” 


(இக்கருத்துக்களைப்‌ பின்‌ குறிக்கப்பெறும்‌ 
வார்த்தைகளில்‌ காண்க :—) 


8 JTEAITDIATAT ௭௭௭ எரா 16” 


(சேஷ்யே புரஸ்தாத்‌ சாலாயா யாவந்ந 
ப்ரதியாஸ்யதி) என்பது பரதன்‌ வார்த்தை 
யாம்‌. 


11% எர்‌ என தளர்‌ ஏஎ எனன” 
னர்‌ இச எர என எட்‌ | 
fq gaia (௭1௭: எரா ட்‌ 
ஏக்‌ எள்ள எர்‌ எ வள எளி ப 


(கம்‌ மாம்‌ பரத குர்வாணம்‌ தாத ப்ரத்‌ 
யுப வேக்ஷ்யஸி | ப்ராஹ்மணோஹ்யேக பார்ச்‌ 
வேத நராந்‌ ரோத்தும்‌ இஹார்ஹதி | நது 
மூர்த்தாபிஷிக்தாநாம்‌ விதி: ப்ரத்யுப வேச 


நே i! உத்திஷ்ட த்வம்‌ மஹாபாஹோ! மாம்ச 
ஸ்ப்ருச ததோதகம்‌) 


[இவ்வாறே பரதனும்‌ பரிஹாரச்‌ செயலைச்‌ 
செய்ததாய்ச்‌ சரித்திரம்‌] 


இங்கு உண்மை பின்வருமாறு உணரத்‌ தக்க 
தாம்‌. இராமபிரான்‌ சக்ரவர்த்தித்‌ திருமக 
னாக இருக்கன்றமையின்‌, க்ஷ்ூத்‌ திரியனே 


ஆவான்‌. 


மேலும்‌, இப்பரம புருஷனுடைய திருவடி 
நிலைகள்‌ திரு அபிஷேகம்‌ செய்யப்‌ பெற்றிருக்‌ 
இன்றமையின்‌, “*இப்பரம புருஷன்‌ மூர்த்தாபி 
ஷிக்த க்ஷத்திரியன்‌ '” என்று கூறுதற்குக்‌ தடை 
ஒன்றும்‌ இராது அன்றோ? 


அன்றியும்‌, இந்த இராமபிரான்‌, வானர 
வெள்ளங்களுடன்‌ கடற்கரை சேர்ந்து, கொந்‌ 
குளிக்கும்‌ அக்கடலைக்‌ கண்டிருக்கும்‌ காலம்‌. 
அக்காலத்து, அவ்வாறான கடலைக்‌ கடந்து 
செல்லத்‌ தக்க உபாயம்‌ யாதோ? என 
ஆராய்ந்து காணுங்கால்‌, அப்பரம புருஷன்‌ 
₹*இக்கடலைக்‌ கடந்து அக்கரை செல்லுதற்கு, 
“கடலரசனை நோக்கி அவன்‌ அருள்‌ புரியுமாறு 
இக்கடற்கரையிலே தர்ப்பங்களைப்‌ பரப்பி 
அவற்றின்‌ மேலே கிடத்தல்‌,” அணைகட்டுதல்‌, 
இக்கடலைத்‌ தண்ணீர்‌ சிறிதும்‌ இன்றி வற்றச்‌ 
செய்தல்‌, எனப்‌ பல உபாயங்கள்‌ உண்டு. 
அவற்றுள்‌, கடற்கரையிலே தர்ப்பங்களைப்‌ 
பரப்பிக்‌ கிடத்தலே சிறந்த உபாயமாம்‌? * 
என்று அருளிச்‌ செய்திருக்கின்‌ றனன்‌ . 


ஏர ரள ATTA aT | 
எண JANA எண AA டீ 
(தபஸா ஸேதுபந்தேந ஸாகரோச்‌ 
சோஷணேந வா | 


ஸர்வதா ஸுஸமர்த்தோஸ்மி ஸாகரஸ்‌ 
யாஸ்ய லங்கறே) || 


என்னும்‌ அவ்‌ இராமபிரான்‌ வார்த்தை 
இங்குக்‌ காணத்‌ தக்கது. 


இவ்விடத்து, 'தபஸா' என்னும்‌ சொல்‌ 
நோக்கத்‌ தக்கது, இன்னமும்‌ *தர்மாத்மா” 


50 


என்று கொண்டாடப்‌ பெறும்‌ விபீஷணனும்‌, 
“இராமபிரான்‌ இவ்வாறு கடலரசனை நோக்‌ 
கிக்‌ கடத்தலே நன்றாம்‌” என்று கூறியிருக்கின்‌ 
மனன்‌. 


இராமபிரானும்‌, கடலரசனைக்‌ குறித்து, 
தர்ப்பசயனத்திலே கிடந்தனன்‌ என்பது சரித்‌ 
திர உண்மை. அபிஷேகமில்லாத பரதனை 
தோக்கி, “இது ப்ராஹ்மண தருமம்‌; அபிஷே 
கம்‌ செய்யப்பட்டுள்ள க்ஷத்திரியன்‌ இவ்வாறு 
செய்தல்‌ தீதாம்‌”” என்று அருளிச்‌ செய்த 
எம்பெருமான்‌, மேற்‌ கூறியவாறு அபிஷேகம்‌ 
செய்து கொண்ட க்ஷத்திரியனாகிய தான்‌ இவ்‌ 
வாறு செய்திருத்தல்‌ முறையாமோ? 


இன்னமும்‌, பரதன்‌, இவ்விராமபிரா 
னுக்குப்‌ பின்‌ பிறந்த தம்பியாதலின்‌, அபி 
ஷேகத்திற்குத்‌ தகுதியற்றவனாம்‌. கேகய 


தேசத்தினின்றும்‌ திரு அயோத்திக்கு வந்து, 
தன்‌ தாயின்‌ வீட்டிலே தன்‌ தந்தையார்‌ சக்ர 
வர்த்தி உயிர்‌ துறந்ததைக்‌ கேட்டு, பூமியில்‌ 
விழுந்து புரண்டு அழும்‌ போது, தன்‌ தாய்‌ 
கைகேயி **ராஜந்‌*” என்று அழைக்க, அவ்‌ 
வாறு அழைத்ததையே மிகவும்‌ பொருது 
இருந்தவனன்றோ? 


மேலும்‌, குலகுருவும்‌, தன்‌ குருவான இராம 
பிரானுக்கும்‌ குருவுமான வஸிஷ்டர்‌ :*இவ்‌ 
விராச்சியத்தை ஏற்று முடி சூடிக்‌ கொள்‌”? 
என்று கூறுங்கால்‌, அவரையும்‌ மிகவும்‌ பூசிக்‌ 
கத்‌ தக்கவர்‌ என்று பாராது பலவாறாக 
வெறுத்துப்‌ பேசி, யானும்‌ இராச்சியமும்‌ 
இராமபிரானுடைய உடைமைப்‌ பொருளாய்‌ 
உண்மையில்‌ இருக்க, யான்‌ இவ்‌ இராய்ச்சி 
யத்தை ஏற்றுக்‌ கொள்வது எவ்வாறு? என்று 
பேரோலக்கத்தில்‌ கதறிக்‌ கூறிய மஹான்‌ 
அன்றோ? 


இன்னும்‌, மேற்கூறியவாறு கூறியது மாத்‌ 
திரமேயன்றி, ஆர்த்தியே வடிவெடுத்து வந்‌ 
தது போன்றுள்ள அப்பரதன்‌, தாய்மார்‌, 
மந்திரிமார்‌, வஸீஷ்டர்‌, ஜாபாலி முதலிய 
பெரியோர்‌, யானைகள்‌, குதிரைகள்‌, ஏன்‌ 
அயோத்தியிலுள்ளார்‌ அனைவரையும்‌ ஒன்று 
சேர்த்து, அழைத்துக்‌ கொண்டும்‌, மத்தகத்‌ 
திடைக்‌ கைகளைக்‌ கூப்பி திசை நோக்கித்‌ 


தொழுது கொண்டும்‌, சித்திரகூடம்‌ சென்று 
சேர்ந்து, இராமன்‌ திருவடித்‌ தாமரைகளிலே 
வேரற்ற மரம்‌ போன்று விழுந்து கிடந்து, 
தன்‌ தலையாலே இரந்து, வேண்டிக்‌ கொண்ட 
வனன்றோ? 


இப்பரதன்‌ உண்மை நிலை இதுவாயிருக்க, 
இவனுக்குப்‌ பாவந்தான்‌ உண்டோ? இவன்‌ 
க்ஷத்திரியனானாலும்‌, மூர்த்தாபிஷிக்த 'க்ஷத்திரி 
யன்‌ என்று கூறுதற்கு இடம்‌ தான்‌ உண்டோ? 
பாவத்திற்கே இடமில்லாத போது, பரம 
புருஷன்‌ பரிஹாரத்தைச்‌ செய்யக்‌ கட்டளை 
யிட்டது தான்‌ பொருந்துமோ? 

ஆனால்‌, பரதன்‌ இராமபிரான்‌ கட்டளை 
யிட்டவாறு பரிஹாரத்தைச்‌ செய்திருக்கின்ற 
னனே? என்று சிலர்‌ வினாவக்‌ கூடும்‌. இராம 
பிரான்‌ வனம்‌ எழுந்தருளியதற்குத்‌ தன்‌ பாவ 
மே காரணம்‌” என்று கூறினவனும்‌, உண்மை 
யில்‌ பாவம்‌ சிறிதுமின்றி இருக்குமவனான 
பரதன்‌, தன்‌ நிலைக்கு ஏற்ப பரிஹாரத்தைச்‌ 
செய்தனனேயன்றி, பாவம்‌ இருந்து பரிஹா 
ரம்‌ செய்தான்‌ என்பது உண்மையாமோ 2 
இதுவே மேற்கூறிய வினாவிற்கு விடையாம்‌. 


குன்‌ நிலைமைக்கு ஏற்ப நடந்து கொள்ளும்‌ 
பரதன்‌ ஸ்வாமியான இராமபிரான்‌ முன்‌, 
அவ்விராமன்‌ திருவுள்ளத்திற்குப்‌ பாங்கா 
யிராத, “*தர்ப்பங்களைப்‌ பரப்பிக்‌ இடத்தல்‌”” 
என்னும்‌ செயலைச்‌ செய்ய முயன்றது தான்‌ 
முறையாமோ? என்று சிலர்க்கு இங்கு ஐயம்‌ 
எழக்கூடும்‌. இவ்‌ ஐயத்திற்குப்‌ பரிஹாரத்‌ 
தைக்‌ கூறுவோம்‌: 


அப்பரதன்‌, எம்பெருமான்‌ திருவுள்ளத்‌ 
தைப்‌ பின்‌ சென்று நடக்கும்‌ தன்‌ நிலைக்குச்‌ 
சேராத செயலை (தர்ப்பங்களைப்‌ பரப்பி அவற்‌ 
செய்ய 


றில்‌ கிடத்தலைச்‌ முயன்றதும்‌ 
இராமன்பாலுள்ள பக்திப்‌ பெருமையினா 
லல்லது, வேறு காரணத்தினால்‌ ஏற்பட்ட 


தாமோ? அகாதன்றோ? 


நம்மாழ்வார்‌, திருமங்கை மன்னன்‌ 
போல்வார்‌, எம்பெருமானை அடையப்பெருத 
போது, குரித்திருக்க மாட்டாமையின்‌ , 
“அப்பரம புருஷனை முறை தவறியாவது பெற 
வேணும்‌” என்று எண்ணி, மடலெடுத்தல்‌, 


திடு 


ஆ 


தூது விடுதல்‌ முதலிய செயல்களைத்‌ தம்‌ 
நிலைக்குச்‌ சேராதிருந்தும்‌, செய்யக்‌ கருதிச்‌ 
செய்திருக்கிறார்கள்‌. “இவ்வாறு இவர்கள்‌ 
கருதிச்‌ செய்தது எங்ஙனம்‌ பக்திப்‌ பெருமை 
யினாலேயோ, அங்கனமே பரதன்‌ செயலும்‌ 
பக்திப்‌ பெருமையினாலேயே” என்பதை தாம்‌ 


அறியலாகும்‌. 
இதுகாறும்‌ கூறியவாற்றால்‌, முடிந்த 
பொருள்‌ யாதோ ? எனின்‌, “இராமபிரான்‌ 


திருவுள்ளத்திற்குப்‌ பரதன்‌ செயல்‌ பாங்கா 
யில்லை” என்பதே தேறிய முடிந்த பொரு 


ளாம்‌. 


ஆனால்‌, மறுபடியும்‌ சிலர்‌, “மாதரம்‌ ரக்ஷ 
கைகேயீம்‌? *“ஆஜ்ஞாதம்‌ யந்‌ மயாதஸ்ய”்‌ 
“உத்திஷ்டத்வம்‌”* என்னும்‌ முன்னம்‌ கூறிய 
வாக்கியங்களில்‌, இராமபிரான்‌, “யரதா! 
கைகேயியை வெறுப்பது கூடாது” என்றும்‌, 
“ஆசாரியனிலும்‌ தந்தையாருக்கு ஏற்றம்‌ 
உண்டு; ஆதலின்‌ அவர்‌ வசனமே தனக்கு ஆத 
ரிக்கத்‌ தக்கது” என்றும்‌, “பரதா ! நீ பாவம்‌ 
செய்தவன்‌ ஆதலின்‌, பரிஹாரத்தைச்‌ செய்‌” 
என்றும்‌ வெளிப்படையாக அருளிச்‌ செய்திருக்‌ 
இன்றமையின்‌, அங்ஙனம்‌ வெளிப்படையாகக்‌ 
கூறியவற்றைக்‌ காரணமாய்க்‌ கொள்ளாது, 
அவற்றைக்‌ கழித்துப்‌ பேசி, இராமபிரான்‌ 
இருவுள்ளத்திற்குப்‌ பாங்காயிராமையையே 
பரதன்‌ பயன்‌ பெருததற்குக்‌ காரணமாய்க்‌ 
கூறுதல்‌ ஏற்கத்‌ தக்கதாமோ 2? என்று கருதக்‌ 


கூடும்‌. 


“வெளிப்படைப்‌ பொருளை விட்டிட்டு, 
உட்கருத்தையே எடுத்துக்கொள்ளுதல்‌ சிறந்த 
முறையாம்‌” என்பதை ஓர்‌ எடுத்துக்‌ காட்டி 
னால்‌ விளக்கிக்‌ காட்டுவோம்‌ : 


“இராமபிரான்‌, ஸுக்ரீவனுடன்‌ தோழ 
மைகொண்டவன்‌; ஸாக்ரீவன்‌ விருமபிய 
வாறு வாலியைக்‌ கொன்று, கிஷ்கிந்தா 
ராச்சியத்தையும்‌, ருமை என்னும்‌ ஸுக்ரீவன்‌ 
மனைவியையும்‌ அந்த ஸாக்ரீவன்‌ பெற்று, 
முன்புபோல்‌ வாழும்படி உதவி புரிந்தவன்‌; 
அங்ஙனம்‌ உதவி புரியும்‌ போது, ஸாக்ரீவன்‌ 
நம்புமாறு மழுவேந்திக்‌ கொடுத்துக்‌ காரியம்‌ 
செய்தவன்‌” என்று நம்‌ ஆசாரியர்கள்‌ பரம 
புருஷனுடைய திருக்குணங்களைப்‌ புகழ்ந்து 


51 


| 2530 


அருளிச்‌ செய்வதுண்டு '- அங்ஙனம்‌ வாலியை 
வதம்‌ செய்யும்‌ போது, அவ்வாலிக்கும்‌ ஸுக்ரீ 
வனுக்கும்‌ நடந்த போர்‌ இரண்டு. முதலில்‌ 
நடந்த போரில்‌, இராமபிரான்‌ வாலியை 
அடித்துக்‌ கொல்லாது விட்டிருக்கிறான்‌. அப்‌ 
போரில்‌, ஸாக்ரீவன்‌ தன்னாலாந்தனையும்‌ 
போர்‌ புரிந்தும்‌, இராமபிரான்‌ கூறியபடி 
அம்பை எய்து வாலியைக்‌ கொல்லாது இருந்‌ 
தமையின்‌, அடி தாங்கமுடியாமல்‌ முதுகு 
காட்டி ஓடிவிட்டான்‌ என்பது வரலாறு - (ஈது 
இங்கு முதலில்‌ அறியத்தக்கது) . 


இவ்வாறு ஓடிவந்த ஸாுக்ரீவன்‌, இராமா! 
நீ ஏன்‌? கூறியவாறு வாலியை அடிக்கவில்லை” 
என்று வினவினான்‌. இவ்வினாவிற்கு இரஈம 
பிரான்‌ விடை யளிக்கும்‌ போது கூறிய 
வார்த்தை, 


“ஏரிஎ அசர்‌ எச ௭ ரளி | 
கார்‌ 9௭ ஏரின்‌ எ எசா எ ௭: ப 
எகர AFT னார்‌ ௭8௭ எ | 
8௭ ஏஎ எளி எ எகளின:; TTT ப 
ரர FAUT AA AAT எ எ | 
[எண எ எண்ண சரக எர்‌ சின்‌ பு 
dalsg காளா Wife எர ॥ 
AYA mela ௭% Tafa ப 

(ஸுக்ரீவ ச்ரூயதாம்‌ தாத க்ரோதச்ச 


வ்யபநீயதாம்‌ | 
காரணம்‌ யேந பாணோயம்‌ ந மயா ஸ 
விஸர்ஜ்ஜித: ॥ 
அலங்காரேண வேஷேண ப்ரமாணேந 
- ககே நச | 
த்வம்‌ ச ஸுக்ரீவ வாலீச ஸத்ருசெள 
ஸ்த: பரஸ்பரம்‌ ॥ 
ஸ்வரேண வர்சஸாசைவ ப்ரேக்ஷிதேந 
௪ வாநர | 
விக்ரமேண ச வாக்யைச்ச வ்யக்திம்‌ 
வாம்‌ தோபலக்ஷயே ॥ 
ததோசஃஹம்‌ ரூப ஸாத்ருச்யாத்‌ 
மோஹிதோ வாநரோத்தம | 
நோத்ஸ்ருஜாமி மஹா வேகம்‌ சரம்‌ 
சத்ருநிபர்ஹணம்‌) | 


என்பதாம்‌ 


HE ACADEMY OF தது ரு 
MPELKOTY 
(KARNATL 


ARG 


52 


இவற்றின்‌ வெளிப்படையான பொருள்‌ : என்னும்‌ பரமபுருஷன்‌ திருவாக்கு இங்கு 
“ஸுக்ரீவா! ஒப்பனையிலும்‌, வடிவ அமைப்பி அனுபவிக்கத்‌ தக்கது, 
லும்‌, உயரத்திலும்‌, நடையிலும்‌, குரலிலும்‌, 
தேஜஸ்ஸிலும்‌, பார்வையிலும்‌, பராக்ரமத்தி இதனால்‌, நாம்‌ ஓர்‌ உண்மையை உணர 
௮ம்‌, வாக்கியங்களிலும்‌ நீயும்‌ வாலியும்‌ சட லாம்‌: ஒரு சேதனன்‌ எம்பெருமானை முறை 
வரை ஒருவர்‌ ஒத்திருக்கிறீர்களா கையினால்‌, வழுவாது பற்றியிருப்பினும்‌, தான்‌ கோரின 
உங்கள்‌ இருவருள்‌, “இன்னவன்‌ வாலி; இன்ன பயனைப்‌ பெறும்போது, அவன்‌ அடியார்‌ 
வன்‌ ஸுக்ரீவன்‌* என்பதை என்னால்‌ தெரிந்து திறத்து அபராதம்‌ சிறிதும்‌ இல்லாது இருத்‌ 
கொள்ள முடியவில்லை. இந்த ஸந்தேஹத்தில்‌ தல்‌ இன்றியமையா ததாகும்‌. இவ்வாறு அப 
சான்‌ பாணத்தை விட்டால்‌, அது ஒருகால்‌ ரதம்‌ பெற்றிருப்பின்‌, பயனைப்‌ பெற இய 
உன்மேல்‌ பட்டு, ஆபத்து நேருமோ என்று லாது. சரணாகதி தருமத்தை நாம்‌ உணரும்‌ 
அஞ்சி, நான்‌ வாளா இருந்து விட்டேன்‌”! போது, :*பரமனடியார்‌ திறத்து அபராதம்‌ 
என்பதாம்‌. சிறிதும்‌ இன்றியிருத்தல்‌, ஒரு முறை?” என்ப 


j ல்‌ வேண்டும்‌, 
இவ்வெளிப்படைப்‌ பொருளை இங்குக்‌ ப கம்ப்‌! டு 


கொள்ளுதற்குப்‌ பொருத்தம்‌ தந்தத்‌ இவ்வுண்மைக்‌ கருத்தை மனத்தில்‌ 
என்பதுதான்‌ நாம்‌ ஆழ்ந்து கவனிக்கத்தக்க கொண்டு, ஸுக்ரீவன்‌ வரலாற்றை ஆராய்‌ 
தாம்‌. பேரறிவாளனான இராமபிரான்‌ ஸுக்ரீ தல்‌ வேண்டும்‌! ஸதி இராமபிரானி 
வனுக்கும்‌ வாலிக்கும்‌ உள்ள வேற்றுமையை டத்து மிக்க அன்புள்ளவன்‌ என்பது மெய்யே. 
உண்மையில்‌ உணர இயலாதோ? உணர ஆயினும்‌, இலக்குமணனிடம்‌ எங்ஙனம்‌ அன்பு 
வில்லையோ? அல்பம்‌ அறிவுள்ள ட. காட்டுதல்‌ வேண்டுமோ, அங்ஙனம்‌ காட்டினா 
படுபவன்‌ ஸுக்ரீவன்‌; அடிப்பவன்‌ வாவி எ இராமபிரானும்‌ ஸுக்ரீவனும்‌ அக்னி 
என்பதை எளிதில்‌ அறியக்கூடியதை, “என்‌ வேல்‌ ஸா௯்ஷியாய்த்‌ தோழமை கொள்ளுகிறார்கள்‌. 
தெரிந்துகொள்ள முடியவில்லை” என்று இற ப்‌ அவ்வாறு தோழமை கொண்டபின்‌, ஸுக்ரீ 
பிரான்‌ இயம்புன்றனனே, இது பொருந்‌ வன்‌. இலையும்‌ பூவும்‌ நிரம்பியிருக்கும்‌ ஒரு 
துமோ? இதில்‌, நம்‌ ஆசாரியர்களின்‌ திருவுள்‌ மரத்தின்‌ களையை ஒடித்து, பூமியின்‌ மேலே 
ளக்‌ கருத்தைக்‌ கூறுவோம்‌. இங்கு, முதலில்‌, போட்டு, அதின்‌ மேலே இராமபிரானுடன்‌ 
பின்‌ கூறப்பெறும்‌ உண்மை உணரத்தக்கதாம்‌. உட்கார்ந்து கொண்டு, அப்பெருமானிடம்‌ 
பரம்புருஷன்‌, சேதனனை நோக்கி, :“நீ, என்னி தன்‌ குறையைப்‌ போக்குமாறு வேண்டிக்‌ 
டத்தில்‌ உனக்குள்ள அன்பை என்‌ அன்பர்‌ கொள்கிறான்‌. இவ்வாறு, ஸுக்ரீவனும்‌ இராம 
பால்‌ என்றும்‌ வைத்திரு; அங்ஙனம்‌ என்‌ பிரானும்‌ இலையும்‌ பூவும்‌ நிரம்பியிருக்கும்‌ 
அன்பர்‌ பால்‌ அன்பைச்‌ செய்யாது இருப்பின்‌, கிளையில்‌ பல ஸமயங்களில்‌ உட்கார்ந்து ஒருவ 
அவர்‌ திறத்தில்‌ அபராதத்தைச்‌ செய்தவனா ருடன்‌ ஒருவர்‌ பேசிக்‌ கொண்டிருந்ததாய்ச்‌ 
வாய்‌; அதனால்‌, உனக்கு மாத்திரம்‌ அழிவு சரிதம்‌ கூறப்‌ பெற்றிருக்கிறது. ஆனால்‌, ஒரு 
உண்டாம்‌ என்று எண்ணாதே, உன்னோடு மயமாவது, இலக்குமணனை ஸுக்ரீவன்‌ 
தொடர்புற்ற இப்பிரபஞ்சமும்‌ அழிந்துவிடும்‌” இவ்வாறு ஆஸனம்‌ கொடுத்து உபசரித்ததாய்‌ 
என்று அருளிச்‌ செய்திருக்கின்றான்‌-- இராமாயணத்தில்‌ கூறப்‌ பெற்றிலது. 


“qr Mfr ரன எனன erg | [இங்கு, 


தட த்‌ » 27 
எனக ரர்‌ எனின்‌ பல்லு “எ: Tage fora qe gIftaTH | 


(யா ப்ரீதி: மயி ஸம்வ்ருத்தா எணணனிர்‌ ஏரிள்‌ ணா எண: பு 
மட்க ட பட த்‌ அரு எண: ஜேன்‌: | 
அவமானக்ரியா தேஷாம்‌ ஸ்ம்ஹரத்‌ த்‌ 
யலெம்‌ ஜகத்‌ ॥) Aral எண ரஎன zal ரர ப 


33 


(தத: ஸ பர்ணபஹுளாம்‌ சித்வா சாகாம்‌ 
ஸுபுஷ்பிதாம்‌ | 
ஸாலஸ்யாஸ்தீர்ய ஸுக்ரீவ: நிஷஸாத 
ராகவ: || 
லக்மணாயாத ஸம்ஹ்ருஷ்ட: ஹநுமான்‌ 
ப்லவகர்ஷப: | 
சாகாம்‌ சந்தனவ்ருக்ஷ்ஸ்ய ததெள பரம 
புஷ்பிதாம்‌ |) 
என்பன காணத்‌ தக்கன.] 


ஸுக்ரீவனுடைய இச்செயலைக்‌ காணுங்‌ 
கால்‌, “இலக்கு மணனிடம்‌ அன்பில்லை; அபரா 
கும்‌ உண்டு” என்பது நன்கு விளங்குகின்ற 
கன்றோ? இச்செயலை இராமபிரான்‌ கண்‌ 
கூடாகக்‌ கண்டவனாதலின்‌, முதலில்‌ ஸாக்ரீ 
வனும்‌ வாலியும்‌ போர்‌ புரியுங்கால்‌, வாலியை 


அடிக்க அவன்‌ திருவுள்ளம்‌ இசையாது 
இருந்தது. 

பின்பும்‌, ஸாக்ரீவன்‌ தன்‌ செயலை 
உணர்ந்து, இலக்குமணனிடம்‌ எங்ஙனம்‌ 


அன்பு காட்டுதல்‌ வேண்டுமோ, அங்ஙனம்‌ 
காட்டின தாய்க்‌ காணப்‌ பெற்றிலது. ஆனா 
லும்‌, தன்னைப்‌ பற்றினாரை அடியாருடைய 
அபிமானத்திற்குப்‌ பாத்திரமாக்கிக்‌ காரியம்‌ 
செய்வது என்பது பரமபுருஷனுடைய ஓர்‌ 
உயரிய முறையாம்‌. இம்முறையைத்‌ திருவள்‌ 
ளம்‌ பற்றி, ஸுகீரீவனுடைய கழுத்தில்‌ இலக்‌ 
குமணன்‌ திருக்கைகளால்‌ அடையாளமாய்‌ 
கஜபுஷ்பி மாலையைப்‌ போடச்‌ செய்யும்‌ முகத்‌ 
தால்‌, அந்தப்‌ பாகவதோத்தமனுடைய அன்‌ 
புக்கு இலக்காக்கி, வாலியை இரண்டாம்‌ 
போரில்‌ கொழீன்று, ஸாக்ரீவனுக்கு, அவன்‌ 
கோரின பயனை அளித்திருக்கின்றான்‌, இராம 
பிரான்‌. 


இங்கு, 
“தள்ளக்‌ எசா எனா | 
ஏன ஏராள எள ௭5 த ௭௭ ப. 
க்ருதாபிஜ்ஞாநசிஹ்நஸ்‌ த்வம்‌ அநயா 
கஜஸாஹவயா | 
லஷ்மணேந ஸமுத்பாட்ய யைஷா 
கண்டே க்ருதா தவ [| 
என்னும்‌ வார்த்தை அனுபவிக்கத்‌ தக்கது. 


7 


இதுகாறும்‌ கூறிய ஸாக்ரீவன்‌ வரலாற்‌ 
மில்‌, ஆழ்ந்து, ஆராய்ந்து காணும்‌ போது, 
“வெளிப்படையான பொருளில்‌ உண்மை 
நோக்கு இன்று; உள்ளுரை பொருளிலேயே 
உத்தமனுடைய உக்திக்கு நோக்கு உண்டு” 
என்று எங்கனம்‌ அறிகின்றோமோ, அங்கன 
மே, பரத சரணாகதிப்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள 
புருஷோத்தமனுடைய, **மாதரம்‌ ரக்ஷ கை 
கேயீம்‌*” ஆஜ்ஞாதம்‌ யந்‌ மயா தஸ்ய”? “உத்‌ 
திஷ்ட த்வம்‌”* என்னும்‌ உக்திகளுக்கும்‌, 
“வெளிப்படையான பொருளில்‌ நோக்கு 
இன்று; உள்ளுறை பொருளிலேயே நோக்கு”? 
என்பதை நாம்‌ அறிதல்‌ அவசியமாகும்‌. 


ஆகவே, பரதன்‌ இராமபிரானை முறை 
யுடன்‌ பற்றியிருந்தும்‌ அப்பற்றுதல்‌, அந்த 
இராமபிரான்‌ திருவுள்ளத்திற்குப்‌ பாங்கா 
யிராமையின்‌, பயனற்றதாம்‌ என்பதைக்‌ 
கண்டோம்‌. இப்பொருளை தேசிகன்‌ திருவாக்‌ 
கிலும்‌ அனுபவிப்போம்‌. 


“HT fT எசார்‌ எ எளார்‌ 
௭ ad afeg NT என்ன்‌ க்‌ எ | னா 
சி: என என ககக: ஏ 
எடி சோ௭ THT 11” 


(ராமே ராஜ்யம்‌ பிதுரபிமதம்‌ ஸம்மதம்ச 
ப்ரஜாநாம்‌ மாதா வவ்ரே ததிஹ பரதே 
ஸத்யவாதி ததெளச | சிந்தாதீத: ஸமஜநி 
ததா பாதுகாக்ர்யாபிஷேக: துர்விஜ்‌ ஞாநஸ்‌ 
வஹ்ருதய மஹோ தைவமத்ர ப்ரமாணம்‌) 
என்பதே அத்திருவாக்காம்‌. 


இத்திருவாக்கின்‌ கருத்து : “தசரத சக்ர 
வர்த்தி, இராமபிரானுக்கு முடி சூட்டி, 
இராச்சிய பாரத்தை அப்பரமபுருஷனிடத்‌ 
தில்‌ வைக்க விரும்பினான்‌. அச்சக்ரவர்த்தி 
கொள்கையை மக்கள்‌ அனைவரும்‌ ஒரு முக 
மாக விரும்பினார்கள்‌. அச்சக்ரவர்த்தி மஹிஷி 
யான கைகேயி, பரதனுக்கு முடி சூட்டி 
இராச்சிய பாரத்தை அவனிடம்‌ வைக்க வரம்‌ 
கேட்டாள்‌. ஸத்திய வாதியான சக்ரவர்த்தி 
யும்‌ அங்ஙனம்‌ அளித்தான்‌. ஆனால்‌, சக்ர 
வர்த்தி கோரியவாறு இராமபிரானுக்கும்‌, 


54 


கைகேயி கோரியவாறு பரதனுக்கும்‌ திரு அபி 
ஷேகம்‌ நடைபெறாது. ஒருவரும்‌ ஒரு காலும்‌ 
எண்ணாதிருக்க, திருவடி நிலைகளுக்குத்‌ திருவபி 
ஷேகம்‌ நன்கு நடந்தது. இதற்குக்‌ காரணம்‌ 
எம்பெருமானுடைய ஸங்கல்பமேயாம்‌”” என்‌ 
பதாம்‌. 


இத்திருவாக்கில்‌, “இராமபிரான்‌ திரு 
அயோத்திக்கு எழுந்தருளி முடி சூட வேண்‌ 
டும்‌: என்னும்‌ பரதன்‌ விருப்பம்‌ சப்தத்தில்‌ 
தெளிவாய்க்‌ கூறப்‌ பெறாதது ஒருவாறு உண்‌ 
மையேயானாலும்‌, கூறப்‌ பெற்றிருக்கிற 
தாகவே கொள்ளுதல்‌ பொருத்தமுடைத்‌ 
தானதாம்‌. சக்ரவர்த்திக்கும்‌ மக்களுக்கும்‌ 
இராமபிரானுடைய திருவபிஷேகம்‌ எங்ஙனம்‌ 
இஷ்டமோ ; அங்ஙனமே அதுதானே பரத 
னுக்கும்‌ இஷ்டம்‌. அது தைவமாகிய இராம 
பிரானுக்குத்‌ திருவுள்ளமில்லாமையால்‌ உண்‌ 
டாகவில்லை. 


இத்திருவாக்கையும்‌, இதின்‌ கருத்தையும்‌ 
அனுபவிப்போர்க்கு, இராமபிரான்‌ திரு 
வுள்ளமில்லை, அதனால்‌, பரதன்‌ கோரியது 
நிறைவேறவில்லை” என்பது நனகு விளங்கு 
மன்றோ? 


இதுவரையில்‌, கூறியவற்றால்‌ ““எம்பெரு 
மான்‌ சிறந்த தருமம்‌ என்பதும்‌, *“அவ்வெம்‌ 
பெருமான்‌ சேதனனுடைய வேண்டுதலையும்‌, 
இச்சேதனன்‌ தன்னைப்‌ பற்றும்போது, பெரிய 
பிராட்டியாரை முன்னிடுதலையும்‌ வேண்டு 
கின்றனன்‌'' என்பதும்‌, **இச்சேதனன்‌ அவ்‌ 
எம்பெருமானைப்‌ பற்றும்போது, அப்பற்றுதல்‌ 
அப்பெருமான்‌ திருவுள்ளத்திற்குப்‌ பாங்கா 
யிருக்க வேண்டும்‌” என்பதும்‌ இராமாயணத்‌ 
திலேயே ஒருவாறு அறியப்‌ பெற்றுள்ளன 
அல்லவா? இனி, இவ்வாறான தருமம்‌ இராமா 
யணத்தில்‌ நிலை நிறுத்தப்‌ பெற்றிருக்கும்‌ 
இடத்தைக்‌ காண்போம்‌ : 


ஆனால்‌ “தருமம்‌ இருவகைப்படும்‌ ; இச்‌ 
சேதனன்‌ முயன்று செய்யும்‌ போது, உண்டா 
வது ஒன்று. எப்போதும்‌ உள்ளது மற்றொன்று. 
எம்பெருமான்‌ என்றும்‌ உள்ளதொரு மிகச்‌ 
சிறந்த தருமம்‌?” என்று முன்னமேயே கூறி 
யிருந்தோம்‌. 


இக்கருத்தை மனத்தில்‌ கொண்டு நோக்கு 
வார்க்கு, ₹*சேதனன்‌ முயன்று செய்யும்‌ 
போது, உண்டாகும்‌ தருமம்‌, நாள்‌ செல்ல 
செல்ல சிறிது அழிவு பெறலாமா தலின்‌, 
அத்தருமத்தை நிலை நிறுத்துதல்‌ என்பதற்குப்‌ 
பொருள்‌ உண்டு; என்றும்‌ எங்கும்‌ உள்ள எம்‌ 
பெருமானாகிய தருமத்தை எம்பெருமான்‌ 
திருவவதாரம்‌ செய்து, நிலை நிறுத்துவதாவது 
என்‌?”” என்னும்‌ ஐயம்‌ எழக்‌ கூடும்‌. இவ்‌ ஐயத்‌ 
திற்கு ஸமாதானத்தை இராமாயணத்தில்‌ 
விபீஷண சரணாகதிப்‌ பகுதியில்‌ நன்கு காண 
லாம்‌. ஆதலின்‌, விபீஷண சரணாகதிப்‌ பகுதி 
யில்‌ அமைந்துள்ள வரலாற்றையும்‌, ஸாரப்‌ 
பொருள்களையும்‌ மிக விரிவின்றி, அனுபவிப்‌ 


போம்‌. 


“இராமபிரான்‌ , கடற்கரையில்‌ வானர 
வெள்ளங்களுடனும்‌, ஸாக்ரீவன்‌ இலக்கு 
மணன்‌ இவர்களுடனும்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
தருணம்‌. அத்தருணம்‌, இலங்கையில்‌, இரா 
வணன்‌, தனக்கு நன்மையைக்‌ கூறின விபீஷ 
ணனைப்‌ பலவாறாக நிந்திக்க, அந்நிந்தனை 
யைப்‌ பொருது, அவ்விபீஷணன்‌, கதையைக்‌ 
கையில்‌ உடையவனாய்‌ நான்கு இரர்க்கதரு 
டன்‌ ஆகாசத்திலே கிளம்பி, வடகரையை 
அடைந்து, ஆகாசத்திலேயே தங்கியிருக்க, 
அதைக்‌ கண்ட எல்லா வானரர்களும்‌, இரா 
வணன்‌ தம்பியாயிருத்தலாலும்‌, இலங்கை 
யின்‌ நின்றும்‌ வந்திருத்தலாலும்‌, “இவ்விராக்‌ 
கதரால்‌, எம்பெருமானுக்கு என்ன தீங்கு 
நேரிடுமோ?” என்று தம்‌ அன்பு நிலைக்கு ஏற்ப 
அஞ்சி, அவ்விராக்கதரை அழிக்கக்‌ கருதி, தம்‌ 
கைகளில்‌ மரங்களையும்‌ மலைச்சிகரங்களையும்‌ 
வைத்துத்‌ தயாராயிருக்க, அவ்வானரர்களின்‌ 
அந்நிலையைக்‌ கண்கூடாகக்‌ கண்டிருந்தும்‌, 
அவர்களின்‌ இராமபக்தியைப்‌ புகழ்ந்து, “அவ்‌ 
வானரர்கள்‌ முன்னாக இராமபிரானைப்‌ பற்று 
கையே முறையாம்‌” என அறுதியிட்டு, அங்‌ 
ஙனம்‌ அறுதியிட்டவாறே, அவ்வானரர்களை 
வெகு மதிப்புடன்‌ முன்னிட்டு முறை வழு 
வாது இராமபிரானைப்‌ பற்றியிருக்கின்றான்‌, 
விபீஷணன்‌'' என்னும்‌ வரலாறு முதலில்‌ 
இங்கு அறியத்தக்கதாம்‌. 

இவ்வாறு இராமபிரானை விபீஷணன்‌ 
பற்றுங்கால்‌, அவ்விபீஷணன்‌ கூறிய வார்த்‌ 
தைகளாவன : 


25 


q. AUT எரா சன TAT THAT: | 
QEATEN TST STAT என்றா =f சா: ப 


2. ௭௭ விளா எண சோ எசா | 
EET எ எர எ எளி; ஏனா ப 


3. fae ்ளாள்‌ ரன்ன கரச | 
arg fala Alar எள்‌ ச: ர: ப 


VTE எர: கள: | 
ணர்‌ [24 எக சரச SATAN பு 


. எ என்னி எசா: | 
அ 9௭1௭ எர THA எார்‌ Ta: ப 


WAAR TUATA THAT NETH | 
[௭௭௭ ai fas எனி பு 


1. ராவணோ நாம துர்வ்ருத்த : ராக்ஷ்ஸோ 
ராக்ஷ்ஸேச்வர : | 

தஸ்யாஹம்‌ அநுஜே ப்ராதா விபீஷண 
இதி ச்ருத : ॥ 

2. தேந ஸீதா ஜனஸ்தாநாத்‌ ஹ்ருதா 
ஹத்வா ஜடாயுஷம்‌ | 

ருத்தா ச விவசா திதா ராக்ஷ்ஸீபிஸ்‌ 
ஸுரக்ஷிதா ॥ 

2. தமஹம்‌ ஹேதுபி: வாக்யை: விவிதைச்ச 
ந்யதர்சயம்‌ | 

ஸாது நிர்யாத்யதாம்‌ ஸீதா ராமாயேதி 
பூத்‌: புந: 

ச்‌. ஸச ந ப்ரதிலக்ராஹ ராவண: கால 
சோதித : | 

உச்யமாநம்‌ ஹிதம்‌ வாக்யம்‌ விபரீத 
இவெளஷதம்‌ ப 


5. ஸோஹம்‌ பருஷிதஸ்‌ தேந தாஸவச்‌ 
சாவமாநித : | 

த்யக்த்வா புத்ராம்ச்ச தாராம்ச்ச ராகவம்‌ 
சரணம்‌ கத : ॥ 

6. ஸர்வாலோக சரண்யாய ராகவாய 
மஹாத்மநே-- 

நிவேதயத மாம்‌ க்ஷிப்ரம்‌ விபீஷணம்‌ 

i டு உபஸ்திதம்‌ ॥ ) 


இவற்றின்‌ கருத்து: (1) (“எம்பெருமா 
னைப்‌ பற்றுவோன்‌, தன்‌ குற்றங்களைக்‌ கூசாது 
கூறிப்‌ பற்றக்‌ கடவன்‌” என்னும்‌ முறையைக்‌ 
கைக்கொண்ட) விபீஷணன்‌, “*இராமபிரா 
னுக்கே உரியவனாய்‌ இருத்தல்‌ இன்றி, எல்லா 
உலகங்களையும்‌ கதறிக்‌ கூப்பிடுமாறு செய்‌ 
பவனும்‌, இங்ஙனம்‌ “கொடியோன்‌” என 
ப்ரஸித்தி பழற்றிருப்பவனும்‌ 
கெட்ட நடத்தை உடையவனும்‌, 
இராக்கதனும்‌, இராக்கதர்‌ அனைவர்க்கும்‌ 
ஈச்வரனுமான இராவணனுக்கே உரியவனாயி 
ருந்து, இதுவரையில்‌ தொண்டு செய்து போழ்‌ 
தவன்‌; அவன்‌ எக்‌ குடலில்‌ பத்து மாஸம்‌ 
இருந்து பிறந்தனனோ, அக்குடலில்‌ பத்து 
மாஸம்‌ இருந்து பிறந்தவன்‌ ; எல்லோரையும்‌ 
நடுங்கச்‌ செய்பவனாயிருத்தலின்‌ “விபீஷணன்‌” 
என்று எங்கும்‌ ப்ரஸித்தி பெற்றிருப்பவன்‌, 
நான்‌” (சுருங்கச்‌ சொல்லின்‌, இராவணனுக்கு 
அவனுக்குரிய குற்றங்கள்‌ மாத்திரம்‌ உண்டு ; 
எனக்கு எனக்குரிய குற்றங்களும்‌, அவன்‌ 
தொடர்பினாலாகிய குற்றங்களும்‌ உண்டு ; 
ஆதலின்‌, என்‌ குற்றம்‌ அதிகம்‌) என்கிறான்‌. 


(2) மேலும்‌ அவ்விபீஷணன்‌ கூறியதா 
வது: “அவ்‌ இராவணன்‌, (திரு அயோத்தி 
யில்‌ இருப்பு சிறை என்னலாம்‌ படி, அனுபவத்‌ 
திற்கு மிகவும்‌ பாங்கான) ஜனஸ்தானத்தி 
னின்றும்‌, உயிரையும்‌ உடலையும்‌ பிரிப்பது 
போன்று, ஸீதா பிராட்டியாரையும்‌ இராமபி 
ரானையும்‌ பிரித்து, அவ்‌ இராமபிரானுக்கு உயி 
ரான ஐடாயுவையும்‌ கொன்று, தன்‌ அசோக 
வனிகையில்‌, அந்த ஸீதா பிராட்டியாரைக்‌ 
கொணர்ந்து வைத்து, எங்கும்‌ போகவொட்‌ 
டாது, அரக்கிமாரைக்‌ காவலாய்‌ வைத்தவன்‌ 
அங்ஙனம்‌ ஸீதா பிராட்டியார்‌ திறத்திலும்‌ 
ஜடாயு பக்கலிலும்‌, அளவிறந்த அபராதத்‌ 
தைச்‌ செய்தவனாகிய இராவணன்‌ பின்‌ பிறந்‌ 
தவன்‌, நான்‌” என்பதாம்‌. 


(2) அன்றியும்‌, அவ்விபீஷணன்‌ செப்பிய 
தாவது: “இராவணா! நீ. இராமபிரா 
னுக்கே உரியவராகிய அந்த ஸீதா பிராட்டி 
யாரை, அவ்‌ எம்பெருமானிடம்‌ திரும்பவும்‌ 
கொணர்ந்து போய்ச்‌ சேர்த்துவிடு? என்றும்‌, 
““நான்‌ கூறியவாறு செய்யாவிடின்‌, நீ அழிந்து 
விடுவாய்‌” என்றும்‌, அவனுக்கு அடிக்கடி அறி 
வித்தேன்‌” என்பதாம்‌. 


56 


(4) இன்னமும்‌ *'தோய்வாய்ப்‌ பட்டு, 
சாகக்‌ கிடக்கிறான்‌ ஒருவன்‌, மருந்தை எங்‌ 
ஙனம்‌ எடுத்துக்‌ கொள்ள மாட்டானோ, அங்‌ 
னமே, யமனால்‌ தூண்டப்பட்ட அவ்‌ இராவ 
ணன்‌, நான்‌ கூறிய ஹித வசனத்தைச்‌ செவி 
தாழ்த்தும்‌ கேட்கவில்லை'' என்றும்‌ கூறினான்‌, 
விபீஷணன்‌. 


(5) இன்னும்‌, விபீஷணன்‌ பகர்ந்ததா 
வது: “என்‌ ஹித வசனத்தைச்‌ செவி தாழ்த்‌ 
துக்‌ கேட்கவில்லை” என்பது மாத்திரமே 
அன்று. ஹித வசனத்தைக்‌ கூறியதே காரண 
மாக அவனும்‌. அவனைச்‌ சேர்ந்தாரும்‌ என்னை 
அவமதித்தனர்‌. ஆதலின்‌, என்‌ மனைவிமாரை 
யும்‌, புத்திரர்களையும்‌, விட்டிட்டு இராமபிரா 
னைத்‌ தஞ்சமாகப்‌ பற்றினேன்‌, நான்‌” என்ப 
காம்‌, 


(6) இவ்வாறு கூறி, பின்னும்‌ அவ்விபீஷ 
ணன்‌ வேண்டிக்‌ கொண்டதாவது : 


“வானரர்களே ! எம்பெருமான்‌ எந்தக்‌ 
சேத்னனைக்‌ காக்கத்‌ திருவுள்ளம்‌ பற்றகின்ற 
னனோ அந்தக்‌ சேதனனே புண்ணியனாவான்‌. 
அவ்‌ எம்பெருமானாகிய இராமபிரான்‌, இவ்‌ 
விபீஷணனைக்‌ காக்கத்‌ திருவுள்ளம்‌ பற்றுவானா 
யின்‌, இவனுக்கு நன்மை உண்டாம்‌. அந்‌ 
நன்மை நான்‌ பெற்றேனாக வேண்டும்‌. 


அங்ஙனம்‌ நன்மை பெற்றேனாதற்குச்‌ 
செய்ய வேண்டுவது யாதோ ? எனின்‌, மிக்க 
ஆர்த்தியுடன்‌ இலங்கையினின்றும்‌ இங்கு வந்‌ 
திருக்கும்‌ இவ்விபீஷணனை இராமபிரானுக்கு 
அறிவித்தல்‌ வேண்டும்‌. 


நீங்கள்‌ என்‌ வரவை அறிவிக்குங்கால்‌, 
“இராமபிரானுக்கு இவ்விபீஷணன்‌ தொண்‌ 
டனாதல்‌ நன்றாம்‌'' என்னும்‌ எனக்குள்ள இந்த 
ருசி மாறுவதற்கு முன்‌ வெகு சீக்கிரமாக அறி 
வித்தல்‌ பயனுற்றதாகும்‌. என்னை அவ்‌இராம 
பிரான்‌, திருவுள்ளம்‌ உவந்து ஏற்றுப்‌ பணி 
கொள்ளுமாறு செய்தல்‌ உங்களுக்குப்‌ பணி 


யாம்‌. அப்பிரான்‌ ஏற்றுப்‌ பணி 
கொண்டு உவத்தல்‌, அவன்‌ தனக்கு உற்ற 
தாகும்‌. 


நீங்கள்‌ இச்சேதனனைப்‌ பரமன்‌ உவந்து 
ஏற்குமாறு செய்யுமவர்களாயிருக்கன்றமை 


யின்‌, அங்ஙனம்‌ செய்யாதபோது, உங்கள்‌ 
நிலை உங்களைவிட்டு அகன்‌ ழிந்து விடு 
மன்றோ? ஆதலின்‌, உங்களுக்கு அழிவு 


உண்டாம்‌. 


அப்பெருமான்‌, நீங்கள்‌ என்‌ வரவை அறி 
வித்தபின்பும்‌, அவன்‌ கூவுதல்‌ வருதல்‌ செய்‌ 
யாதும்‌, என்னைத்‌ திருவுள்ளம்‌ உவந்து ஏற்று, 
அடிமை கொள்ளாதும்‌ இருப்பின்‌, அப்பரமன்‌ 
தன்‌ நிலையினின்றும்‌ தவறியவனாவானன்றோ ? 


எம்பெருமானிடம்‌ பேரன்பு பெற்றிருக்‌ 
கும்‌ உங்களையும்‌, அவ்‌ எம்பெருமானையும்‌ 
உவப்பித்தல்‌, தொண்டனான என்‌ நிலைக்கு 
ஏற்றதும்‌, இன்றியமையாததுமாம்‌. அங்ஙனம்‌ 
உவப்பியாது யான்‌ இருப்பின்‌, அஃது என்‌ 
நிலைக்கு அழிவை விளைக்குமன்றோ ? உவப்பி 
யாது இருத்தலே அழிவை விளைக்கும்‌ என்னும்‌ 
போது, உங்களையும்‌, அவ்‌ எம்பெருமானையும்‌ 
உங்களுக்கும்‌ அவனுக்கும்‌ உரிய அந்த அந்த 
நிலையில்‌ நின்றும்‌ நழுவச்‌ செய்யும்‌ முகத்தால்‌ 
அழிப்பேனாயின்‌, என்‌ கதிதான்‌ என்னாகும்‌ ? 


ஆதலின்‌, நீங்கள்‌ என்‌ வரவை சீக்கிரம்‌ 
அறிவிக்கும்போது, உங்களுக்கு நன்மையுண்டு. 
அப்பரமன்‌ என்னை ஏற்று அடிமை கொள்ளும்‌ 
போது, அவனுக்கு நன்மை உண்டு; நான்‌ 
உங்கள்‌ ஓலக்கத்தில்‌ ஒருவனாகக்‌ கலந்திருந்து 
உங்களைப்போல்‌ அடிமை செய்யும்போது, 
எனக்கும்‌ நன்மை உண்டு. இவ்வாறு எல்லா 
ரும்‌ நன்மை பெற்று வாழுமாறு நீங்கள்‌ என்‌ 
வரவை அறிவித்தல்‌ நன்றாம்‌. 

எல்லா உலகங்களையும்‌ காக்கும்‌ பரம 
னன்றே? அவ் வெல்லா உலகங்களிலும்‌ 
யானும்‌ ஒருத்தனன்றோ ? அவ்‌ எம்பெருமான்‌ 
நீர்மைக்கு ஆகாதாரும்‌ உண்டோ ? இராவ 
ணன்‌ தம்பியும்‌ சத்துருவுமான உன்னை எம்‌ 
பெருமானிடம்‌ அறிவிக்கையாவது என்‌ ? என்‌ 
னாதீர்கள்‌. $இவ்வுலகத்திலுள்ளாரனை வரும்‌ 
ஒன்று சேர்ந்து எதிர்த்தாலும்‌ அறப்பெரியோ 
னாகிய அப்பரமனுக்கு, பொல்லாங்கு சிறிதும்‌ 
உண்டாதற்கு இடமுண்டோ ? சரணம்‌ பற்றி 
னாரைக்‌ காக்கும்‌ குடியில்‌ திருவவதாரம்‌ 
செய்த மஹாத்மாவன்றோ? அப்பரமன்‌. 


அவன்‌ பொருட்டு எல்லோருக்கும்‌ நன்மை 
உண்டாமாறு அறியுவிங்கோள்‌”” என்பதாம்‌. 


அங்ஙனம்‌ விபீஷணன்‌ அறிவிக்குங்கால்‌ 
இராமபிரான்‌ பக்கலில்‌ பொங்கும்‌ பரிவு பெற்‌ 
றிருப்பவனான ஸுக்ரீவன்‌, மேற்கூறிய விபீஷ 
ணன்‌ வார்த்தையைக்‌ கேட்டு, மிக்க பரபரப்‌ 
புடன்‌, அப்பெருமானைக்கிட்டி, ஒரு வார்த்தை 
விண்ணப்பம்‌ செய்து கொண்டனன்‌. 


“இரு அயோத்தியை விட்டுப்‌ போந்து 
அநேக நாளாயிற்றே ? ராஜ நீதியை மறந்‌ 
ததோ? இவ்விடம்‌, இலங்கைக்கு மிகவும்‌ 
அண்ண்யதன்றோ ? இராவணன்‌ அநீதிகள்‌ 
அறியவில்லையோ ? ஒருவன்‌ “சரணம்‌ என்‌ 
னும்‌ சொல்லைச்‌ சொல்லும்போது, இவற்றை 
மறந்து விடலாமோ ? 


[* எனார்‌ ஈ௭ AAT aS எரே ( 
gage என எண fade: ப” 


வத்யதாம்‌ ஏஷ தீவ்ரேணே தண்டேந 
ஸசி வைஸ்ஸஹ | 

ராவணஸ்ய ந்ருசம்ஸஸ்ய ப்ராதாஹ்‌ 
யேஷ விபீஷண : ] 


இவனை கட்டியிட்டு வைத்தல்‌; மாரீசனைப்‌ 
போன்று, வரும்‌ காலத்தில்‌ துன்பம்‌ விளைக்கும்‌ 
படி தொடுத்த அம்போடே விடுதல்‌ செய்யக்‌ 
கடவோமல்லோம்‌. கொன்றே விடுவோம்‌. 
அங்ஙனம்‌ கொல்லும்‌ போது, முதலிலே தேவ 
ரீரை நலிகைக்குக்‌ கூட்டுப்படையாய்‌ வந்த 
இந்‌ நால்வரையும்‌ தலையறுத்து, இவன்‌ 
கையிலே கொடுத்துப்‌ பின்பு இவனைக்‌ கொல்ல 
கடவோம்‌. இவன்‌ இராவணன்‌ உடன்பிறந்‌ 
தவனன்றோே ? அவ்‌ இராவணன்‌, பெற்ற 
தாயையும்‌ தமப்பனையும்‌ சேர இருக்கப்‌ 
பொருதவனன்றோ ? உடலையும்‌, உயிரையும்‌ 
பிரித்தது போன்று, என்றும்‌ விட்டகலாத 
ஸீதாபிராட்டியரையும்‌ எம்பெருமானாகிய 
தேவரீரையும்‌ கடல்‌ ஒரு புறமும்‌ மலை ஒரு 
புறமுமாக்கின பையலுக்கு, இவன்‌ ஓர்‌ அவய 
வம்‌ என்று சொல்லலாம்‌ படி அண்ணிய 
னன்றோ?'” என்பதே அந்த ஸுக்ரீவன்‌ கூறிய 
அவ்வார்த்தையாம்‌. 


57 


இவ்‌ வார்த்தையைத்‌ திருச்‌ செவியேற்ற 
இராமபிரான்‌, வானரர்களை நோக்கி, கூறிய 
தாவது : 


“்வானரர்களே! இவ்‌ விபீஷணன்‌, இராவ 
ணன்‌ தம்பியாதலின்‌. இவன்‌ நம்முடன்‌ சேரத்‌ 
தகுதியற்றவன்‌; அங்ஙனம்‌ சேரத்‌ தகுதியற்ற 
மைக்குத்‌ தகுந்ததும்‌, யுக்தியோடு சேர்ந்த 
தும்‌, எல்லோரும்‌ விரும்பத்‌ தக்கதும்‌ இனியது 
மான ஸாக்ரீவன்‌ வார்த்தையை நீங்கள்‌ கேட்‌ 
டீர்களன்றோ? இவ்விபீஷணனை நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளுமிடத்து, உங்கள்‌ கருத்து யாதோ ? 
கூறுமின்‌ என்பதாம்‌. 


இராமபிரானுடைய மேற்‌ கூறிய வார்த்‌ 
தையைக்‌ கேட்ட வானரர்கள்‌ அனைவரும்‌, 
“விபீஷணனை ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ முஹை” 
என்னில்‌, ஸுக்ரீவ மஹாராஜருக்கும்‌ கலக்கம்‌ 
உண்டாம்‌; “அங்ஙனம்‌ ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ 
முறையன்று” என்னில்‌, இராமபிரானுக்குத்‌ 
திருவுள்ளம்‌ கலங்கும்‌; இவ்விருவருக்கும்‌ பர 
தந்திரமான நாம்‌ ஒன்றும்‌ கூறுதற்கு இல்லை 
என்று மெளனமாயிருந்தனர்‌. 


அங்ஙனம்‌ மெளனமாயிருக்கும்‌ வானரர்‌ 
களை நோக்கி, இராமபிரான்‌ அருளிச்‌ செய்த 
வார்த்தையாவது : 


(ஏகா எள்‌ சார ரர ஏரா எள ॥ 
aude qr MT என்க பூ 
(ஸுஹ்ருதாஹ்யர்த்த க்ருச்ச்ரேஷு 

யுக்தம்‌ புத்திமதா ஸதா | 
ஸமர்த்தேநாபி ஸந்தேஷ்டும்‌ சாச்வதம்‌ 


பூதிமிச்சதா ॥ 
என்பதாம்‌. 
இவ்வார்த்தையின்‌ கருத்துப்‌ பின்வரு 
மாறு : 


“வூானரர்களே! நம்மைச்‌ சரணம்‌ பற்றி 
யிருக்கும்‌ விபீஷணன்‌, தன்னை நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளாது ஓழியில்‌ பிழையா தாயினாயி 
ருந்தான்‌ ; இவ்விபீஷணனை நாம்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளில்‌, உங்கள்‌ மஹாராஜர்‌ பிழையாதா 
ராயிருந்தார்‌. சரணம்‌ பற்றி யவனை ஏற்றுக்‌ 


26 


கொள்ளுதலும்‌, நம்மிடம்‌ பொங்கும்‌ பரிவு 
பெற்றிருக்கும்‌ மஹாராஜர்‌ கூறியதைக்‌ 
கேட்டு நடத்தலும்‌ நமக்குச்‌ சிறந்த நன்மை 
களாகும்‌. சரணம்‌ பற்றி யவனை விட்டிட்‌ 
டால்‌, *இரகு குலத்திலே பிறந்த இராமன்‌ 
சரணம்‌ பற்றியவனைக்‌ கைவிட்டு விட்டான்‌” 
என்பர்‌. மஹாராஜர்‌ கூறியதைச்‌ செய்யா 
விடின்‌, “தன்னைப்‌ பற்றினாரிடம்‌ பரதந்திரனா 
யிருக்கும்‌ இராமன்‌ ஸாக்ரீவ மஹாராஜ்‌ 
கூற்றுச்‌ செய்தான்‌ இல்லை” என்பர்‌. 


இவ்வாறு இரண்டையும்‌ செய்தேயாக 
வேண்டியிருந்தும்‌, ஒன்றுக்‌ கொன்று முரண்‌ 
பட்டவைகளாயிருத்தலின்‌, செய்வதா? அல்‌ 
லது செய்யமாட்டாது விட்டிடுகின்றதா ? 
என்று தபிக்கும்‌ நிலையில்‌ இருக்கும்‌ எனக்கு, 
“இது செய்யத்தக்கது; இது செய்யத்‌ தகா 
தது” என்னும்‌ பகுத்தறிவு பெற்றிருப்பாரும்‌, 
நினைத்ததை நடத்தவல்ல ஆற்றல்‌ பெற்றி 
ருப்பாரும்‌, அழியும்‌ பொருளில்‌ கண்‌ 
வையாது. அழிவற்ற செல்வத்தை விரும்பு 
வாரும்‌, ரொந்தாரைக்‌ கண்டால்‌ பொறுக்க 
மாட்டாது, ஐயோ! என்றிருப்பாரும்‌ உத்தம 
ஸ்நேஹிதரும்‌ ஆன நீங்கள்‌, என்‌ தாபம்‌ நீங்கு 
மாறு, ஆராய்ந்து சொல்லுதல்‌ பொருத்த 
மன்றோ? கூறுமின்‌.” 


மேற்கூறிய வார்த்தையில்‌ அமைந்துள்ள 
“சாச்வதம்‌ பூதிம்‌ இச்சதா”” என்னும்‌ பகுதி 
இங்கு ஆழ்ந்து நோக்கத்தக்கதாம்‌. இப்பகுதி 
யில்‌ விளங்கும்‌ இராமபிரானுடைய திருவுள்‌ 
எக்‌ கருத்து வெகு அழகானதாம்‌. அக்கருத்‌ 
தாவது : “*உங்கள்‌ மஹாராஜர்‌, நம்‌ சரீரத்‌ 
திற்கு இராவணன்‌ தம்பியான இவ்விபீஷண 
னால்‌ என்ன தீங்கு நேரிடுமோ? என அஞ்சு 
கிறார்‌. இச்சரீரம்‌ என்றும்‌ அழியாது இருக்கும்‌ 
செல்வம்‌ அன்று. சரணம்‌ பற்றியவன்‌, யவ 
ரேனும்‌ ஆகிலுமாம்‌ ; அவரை விட்டிடாது 
காக்கும்‌ போது, உண்டாம்‌ புகமுடம்பு ஒரு 
நாளும்‌ அழியமாட்டா தன்றோ? நீங்கள்‌ கூறும்‌ 
கூற்று, நமக்கு நிலைநின்ற புகழுடம்பு உண்டா 
மாறு இருத்தல்‌ வேண்டும்‌” என்பதாம்‌. 


மேற்கூறிய கருத்துக்களைக்‌ காணுங்கால்‌, 
“என்றும்‌ உள்ள எம்பெருமானாதிய குருமத்‌ 
திற்கும்‌ ஒருவாறு சலனம்‌ ஏற்படும்‌ இடம்‌ 


உண்டு?” என்பது நன்கு விளங்குகின்‌ றதன்றோ? 
இராமபிரான்‌ விபீஷணனை விட்டிடாது காப்‌ 
பானாயின்‌, அப்பிரானை விட்டு, தருமத்தின்‌ 
தன்மை (பற்றினாருக்கு நன்மையை அளிப்பவ 
னாயிருக்கை) அகன்றொழியாது. ஸாக்ரீவன்‌ 
பொங்கும்‌ பரிவினால்‌ மிகக்‌ கலங்கி, “விபீஷண 
னைக்‌ காக்கல்‌ அகாது ; கொன்றே தீரவேண்‌ 
டும்‌”* என்று கூறும்‌ கூற்று, தருமமாகிய 
இராமபிரானையே ஒருவாறு அழிக்கத்‌ தேடு 
கிற தன்றோ? 


இங்கு இராமபிரான்‌, தானாகிய தரு 
மத்தை அழிவுக்கு இடம்கொடாது, நிலைநிறுத்‌ 
தும்‌ பரிசு யாதோ? எனின்‌, தன்னைப்‌ பற்றி 
னார்‌, ஒருகாலும்‌ தன்‌ எண்ணத்தைப்‌ பின்‌ 
செல்லாது இரார்‌; அங்ஙனம்‌ பின்‌ செல்லாது 
ஒரு ஆச்ரிதன்‌ இருப்பின்‌, அவ்வாச்ரிதனுடைய 
(தன்னைப்‌ பற்றினவனுடைய) மனக்கலக்‌ 
கத்தை ஏனைய ஆச்ரிதரால்‌ மாற்றி, அவனைத்‌ 
தன்‌ வயப்படுத்தி, தன்னைத்‌ தன்னிலையின்‌ 
நின்றும்‌ நழுவவிடாது, தன்னை நோக்கி 
அருளுவதே, அவன்‌ தன்னை நிலைநிறுத்தும்‌ 
பரிசாம்‌. இதுவே, இராமபிரான்‌ திருவவ 
தாரம்‌ செய்து செய்யும்‌ முக்கியமான தரும 
ஸ்தா பனமாம்‌. (தருமத்தை நிலை நிறுத்த 


லாம்‌.) 


இந்த *ஸுஹ்ருதா”' என்னும்‌ வார்த்தை 
கூறுகறவாறு இராமபிரான்‌ வானரர்களை நய 
மாகக்‌ கேட்க, அவ்வானரர்கள்‌ அனைவரும்‌ 
கும்‌ கொள்கையை அறிவித்துக்‌ கொள்ளுதல்‌ 
இயலாதாதலின்‌, அங்கதன்‌, சரபன்‌, ஜாம்ப 
வான்‌, மைந்தன்‌ ஹநுமான்‌ இவ்‌ ஐவரும்‌ 
ஒன்று சேர்ந்து, ஒரு குழாமாயிருந்து, அவ்‌ 
இராமபிரானுடைய ஸன்னிதியில்‌, அவன்‌ 
நன்மையையே நினைந்து, வேறிடத்தில்‌ எண்‌ 
ணத்தை விட்டிட்டு, தன்‌ தனக்குரிய கொள்‌ 
கையைத்‌ தனித்‌ தனியே விண்ணப்பம்‌ செய்து 
கொண்டதாய்‌ இங்கு வரலாறு அறியத்‌ 
தக்கது. 


அங்கதன்‌ கூறிய வார்த்தையும்‌, அதின்‌ 
கருத்தும்‌ வருமாறு : 


எஅஸீஎளி [ளான னாள்‌ எண்‌ 2 | 
TUE: ATE Bal எர fad ப 


(அர்த்தாநர்த்தெள விந்ச்சித்ய வ்யவ ஸாயம்‌ 
பஜேத ஹ | குணத : ஸங்க்ரஹம்‌ குர்யாத்‌ 
தோஷ தஸ்து விஸர்ஜ்ஜயேத்‌ ॥ ) என்பது அவ்‌ 
வார்த்கையாம்‌. 


“இராமபிரான்‌ தன்னைத்‌ தஞ்சமாய்ப்‌ 
பற்றியிருப்பவனை விட்டிடாதவன்‌. ஸாக்ரீ 
வன்‌ விபீஷணனைக்‌ கொல்ல வேனும்‌ என்று 
இருப்பவன்‌. இவ்விருவருடைய இவ்விரு 
கொள்கைகளுள்‌ ஒன்றை விட்டு ஒன்றைக்‌ 
கொள்ளும்‌ போது, வீபீஷணனுடைய நிலைமை 
களை நன்கு ஆராய்ந்து காணுதல்‌ அவசியமா 
கும்‌. அங்ஙனம்‌ ஆராய்ந்து காணும்‌ போது, 
குற்றமிருப்பின்‌, விபீஷணன்‌ விடத்‌ தக்கவனாம்‌. 
மிக்க குணம்‌ பெற்றவனாயிருப்பின்‌, விபீஷ 
ணன்‌ கொள்ளத்தக்கவனாம்‌. ஆதலின்‌, விபீஷ 
ணனைப்‌ பற்றி ஆராய்தல்‌ மிக முக்கியமான 
தாம்‌” என்பதே அவ்வார்த்தையின்‌ கருத்‌ 
தாகும்‌. 


இவ்வாறு அங்கதன்‌ கூறிய பின்பு, சரபன்‌ 
தன்‌ கொள்கையை, ““புருஷர்களுள்‌ மிகச்‌ 
சிறந்தவனே! இவ்விபீஷணனனுடைய, 
நடத்தை நன்கு நமக்குத்‌ தெரியாதாகை 
யால்‌, அதை அறிகைக்கு, முந்துறத்‌ தூது 
விட வேணும்‌. 


(“எரி எனாஎ ATT: எள்ள 


க்ஷிப்ரம்‌ அஸ்மிந்‌ நரவ்யாக்ர சார: ப்ரதிவிதீய 
தாம்‌) என்று கூறியிருக்கிறான்‌. 


இங்ஙனம்‌ சரபன்‌ செப்பிய பிறகு, ஜாம்ப 
வான்‌ கூறியதாவது : 


““இவ்விபீஷணன்‌ இராவணனிடத்தினின்‌ 
றும்‌ வந்தவன்‌ என்பது மாத்திரமின்றி வரு 
கைக்குத்‌ தகுதியற்ற இடத்திலும்‌, காலத்தி 
லும்‌ வந்தவன்‌. ஆதலின்‌ யோசிக்கத்‌ தக்கவ 
னம்‌ (“ஏளைகாள்‌ சோள: ஏஏ ஏனா” 
அதேசகாலே ஸம்ப்ராப்த: ஸர்வதா சங்க்ய 
தாம்‌ அயம்‌)” என்பதாம்‌. 


இப்படி ஜாம்பவான்‌ தன்‌ கொள்கையைக்‌ 
கூறிய பிறகு, மைந்தன்‌, **இவ்விபீஷணனை 
நம்மோடு சேர்த்துக்கொண்டு, இவன்‌ நன்மை 


59 


இமைகளை நன்கறிந்து, அதற்கு ஏற்ப நடந்து 
கொள்ளுவது நன்றாம்‌. “ஏளன ஏ 18௭1௭ 
எரஎஎஎச்‌ கான” பாவமஸ்யது விஜ்ஞாய 
தத்வதஸ்‌ த்வம்‌ கரிஷ்யஸி)£” என்று கூறினன்‌. 


இந்நால்வரும்‌ இவ்வாறு இயம்பிய பிறகு, 
திருவடி இந்‌ நால்வருடைய கொள்கைகளையும்‌ 
கண்டித்து, தன்‌ கொள்கையை இராமபிரான்‌ 
ஸன்னிதியில்‌ விண்ணப்பம்‌ செய்து கொண்டி 
ருக்கின்றனன்‌. இங்கு இத்திருவடி வார்த்தை 
யும்‌, அவ்வார்த்தையின்‌ கருத்தும்‌ பின்‌ வரு 
மாறு: ஸாக்ரீவனைக்‌ குறித்து, “தலைவ ! 
ஒருவரை வெல்லவேண்டும்‌ என்றாவது, ஒருவ 
ரிடத்தில்‌ அஸஓயையினாலாவது, “நான்‌ பெரி 
யன்‌” என்னும்‌ எண்ணத்தினாலாவது, ஒரு 
பயனை விரும்பி, பக்ஷ பாதத்தினாலாவது கூறப்‌ 
போகிறேனில்லை. இராமபிரானுடைய திருக்‌ 
குணங்களைக்கண்டு, உண்மையைக்‌ கூறுவேன்‌” 
என்றனன்‌, திருவடி. 


இவ்வாறு கூறி, அத்திருவடி அங்கதன்‌ 
கொள்கைக்குக்‌ கூறியிருக்கும்‌ குற்றமாவது : 


“*இவ்விபீஷணனிடத்தில்‌, குணங்கண்டு 
ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌; குற்றங்கண்டு விட்டிடு 
தல்‌? என்னும்‌ கொள்கை சிறந்ததன்று. 
ஏனெனில்‌ , இவனை நம்‌ காரியத்தில்‌ ஏவினாலல்‌ 
லது, இவன்‌ நன்மை அறிய இயலாது ; நன்‌ 
மையை அறியாமல்‌ ஏவ இயலாது, ஆதலின்‌, 
இவனை ஆராய்தல்‌ இயலாததாம்‌. 


ஏ எனா எனா எளி எ ஈச | 
என எள்‌ fe எண ளா சா பட்‌ 


(ருதே நியோகாத்‌ ஸாமர்த்யம்‌ அவ 
போத்தும்‌ ந சக்யதே | 
ஸஹஸா விநியோகோ ஹி தோஷவாந்‌ 
ப்ரதிபாதி மா ॥) 


என்பதாம்‌. 


பின்பு, சரபன்‌ கொள்கைக்குச்‌ செப்பி 
யிருக்கும்‌ குறையாவுது : *'இவ்விபீஷணன்‌ 
எதிரே நிற்கையால்‌, **தூதனை விட்டு, இவன்‌ 


60 


நன்மை தீமைகளை அறிந்து, அவ்வறிவுக்கு 
ஏற்ப நடந்து கொள்ளலாம்‌'' என்னும்‌ கொள்‌ 
கையும்‌ சீரியதன்றாம்‌. 


ஏராள [சர ஏக ஏ என்னன | 
ஏளன ௭௭ கார்‌ ரர்‌ ப” 


(சாரப்ரணிஹிதம்‌ யுக்தம்‌ யதுக்தம்‌ 
ஸசிவைஸ்கவ | 
அர்த்தஸ்யா ஸம்பவாத்‌ தத்ர காரணம்‌ 
தோபபத்யதே ॥) 


என்பதாம்‌. 


பிறகு, ஜாம்பவான்‌ கொள்கைக்குப்‌ 
பகர்ந்திருக்கும்‌ புன்மையாவது : 


“இவ்விபீஷணன்‌, இராமபிரானிடம்‌ வரு 
கைக்குத்‌ தகுதியற்ற இடத்திலும்‌, காலத்தி 
லும்‌ வந்தவன்‌” என்னும்‌ மதமும்‌ பொருத்த 
முடைத்தன்று. ஏனெனில்‌, 


இராவணன்‌ மிக்க தமோகுணம்‌ பெற்றி 
ருப்பவனாம்‌, பிறரைத்‌ துன்புறுத்துகின்றவ 


னாம்‌. ஆதலின்‌, விடத்‌ தக்கவனாம்‌. விபீஷ 
ணன்‌ அவனை விடாது இருப்பின்‌, அவன்‌ 


பாவச்‌ செயலினால்‌, அவனைப்‌ போன்று, அவ 
னுக்கு உடன்பட்டிருக்கும்‌ இவனும்‌ அழிய 
நேரிடும்‌, 


இராமபிரானோ, ரஜஸ்ஸும்‌, தமஸ்ஸும்‌ 
சிறுதுமின்றி, சுத்த ஸத்துவ குணமுடையவ 
னாம்‌. துன்பம்‌ துடைத்து இன்பம்‌ தந்து 
பிறரை வாழ்விப்பவனாம்‌. ஆதலின்‌, பற்றத்‌ 
தக்கவனாவன்‌. இவ்‌ இராமபிரானைப்‌ பற்றி 
இவனருளால்‌, இப்பரமன்‌ திருவடித்‌ தாமரை 
களக்‌ கிட்டி, தொண்டு செய்து வாழ்வு பெற 
லாம்‌. 


இவ்வாறு இராவணனுக்கும்‌ இராமபிரா 
னுக்கும்‌ உள்ள தமை நன்மைகளைக்‌ கண்டவ 
னாம்‌ இவ்விபீஷணன்‌. மேலும்‌, இராவணன்‌ 
கீழ்மையும்‌ இராமபிரான்‌ ஆண்மையும்‌ நன்கு 
உணர்ந்தவனாம்‌, இவன்‌. ஆகவே உள்ளத்‌ 
தூய்மையுடன்‌ பரமபுருஷனையே தஞ்சமாய்ப்‌ 


பற்ற வந்தவன்‌ வரவுக்கு இவ்விடமும்‌ இக்‌ 
காலமும்‌ தகுந்த இடமும்‌ காலமும்‌ ஆகத்‌ 
தட்டொன்று மில்லை யன்றோ? 


“ஏ 0௭ ஏ: TTT Na ETAT எள | 
ணார TT எள எரர்‌ | 
ர்‌ Tad எள fas எ எள ர்‌ | 
ராக என FET என ஏச: ப்‌ 


(ஸ ஏஷ தேச: காலச்ச பவதீஹ யதா 
ததா | 
புருஷாத்‌ புருஷம்‌ ப்ராப்ய ததா தோஷ 
குணாவபி ॥ 
தெளராத்ம்யம்‌ ராவணே த்ருஷ்ட்வா 
விக்ரமம்‌ ச ததா த்வயி | 
யுக்தம்‌ ஆகமநம்‌ தஸ்ய ஸத்ருசம்‌ தஸ்ய 
புத்தித:) 


என்பதாம்‌. 


[ஒருவன்‌ கருமயோகத்தைச்‌ செய்கின்‌ 
ரான்‌. அக்கரும யோகமாகிய தருமம்‌, பரிசுத்‌ 
மான இடத்திலும்‌, காலத்திலும்‌ செய்யப்‌ 
பெறுமாயின்‌, அதற்கு நன்மையுண்டாம்‌ ; 


அதனாலாகிய பயனும்‌ உண்டாகும்‌. அங்க 
னம்‌ செய்யப்‌ பெறாவிடின்‌, அத்தருமத்‌ 
உண்டாகா, 


திற்கு நன்மையும்‌ பயனும்‌ 
இத்‌ தருமம்‌ போன்று, இடம்‌ காலம்‌ இவற்றி 
னால்‌, எம்பெருமானாகிய தருமத்திற்கு ஏற்‌ 
படும்‌ நன்மையும்‌ பயனும்‌ கூறுதற்கு சாஸ்தி 
ரம்‌ இடம்‌ தரவில்லையன்றோ? 


இராமபிரானாகிய தருமத்தைத்‌ தஞ்ச 
மாய்ப்‌ பற்றும்‌ விபீஷணனுக்கு, அங்ஙனம்‌ 
பற்றுங்கால்‌, ஏதேனும்‌ ஓர்‌ இடமும்‌, ஒரு 
காலமும்‌ அமையுமாதலின்‌, இன்ன இடம்‌ 
இன்ன காலம்‌ என்பது இல்லையன்றோ? இந்த 
உண்மையைத்‌ திருவடி வாயிலாக வெளியிடு 
கின்றான்‌, வால்மீகி முனிவன்‌. கருமயோக 
மாவது--எம்பெருமான்‌ திருவுள்ளம்‌ உகக்கு 
மாறு, தனக்குரிய தருமங்களைச்‌ சாஸ்திர 
முறையைப்‌ பின்‌ சென்று செய்கையாம்‌.] 


இவ்வாறு ஜாம்பவான்‌ கொள்கைக்குக்‌ 
குறைகூறி, மைந்தன்‌ கொள்கைக்கு இழிவைக்‌ 
கூறியிருக்கிறான்‌ திருவடி. அவ்விழிவாவது: 


“இவ்‌ விபீஷணனை ஒரு காரியத்தில்‌ 
தூண்டி, அக்காரியத்தைச்‌ செய்வித்து, அத 
னால்‌, இவன்‌ கருத்தைக்‌ தெளியலாம்‌”? என்‌ 
னும்‌ கொள்கையும்‌ சீர்மை உடைத்தன்று. 
ஏனெனில்‌, எதிரி தன்‌ காரியத்தில்‌ வல்லவனா 
யின்‌, தன்‌ எண்ணத்தை வெளியிடாதவாறு, 
நடந்துகொள்வன்‌ ; ஆதலின்‌, சீக்கிரத்தில்‌ 
அவன்‌ நினைவு அறிய இயலாது அன்றோ ? 


அரா எண எளி 8 TTT” 


(அசக்யஸ்‌ ஸஹஸா ராஜந்‌ பாவோ 
வேத்தும்‌ பரஸ்யவை ) 
என்பதாம்‌. 


இங்ஙனம்‌, அங்கதன்‌ முதலானார்‌ கொள்‌ 
கைகளுக்குக்‌ குறைகூறிய திருவடி, தன்‌ 
கொள்கையையும்‌ நன்கு கூறியிருக்கின்றனன்‌: 


“இந்த விபீஷணன்‌ கூறும்போது, இவன்‌ 
பால்‌ குற்றங்களைக்‌ குறிக்கும்‌ செயல்‌ ஓன்றும்‌ 
காணப்‌ பெற்றிலது ; வழியடியுண்டவன்‌ 
தாய்‌ முகத்திலே விழித்தாற்‌ போன்று, இவன்‌ 
முகம்‌ குளிர்ந்தன்றோ? தெரிகிறது; இவன்‌ தீம்‌ 
பனாகில்‌, இவனுக்கு விரோதத்தைச்‌ செய்ய 
முயன்ற இவ்வானர வெள்ளத்தில்‌, அன்பனாய்‌ 
இவ்வாறு வார்த்தை கூறுதற்கு இடம்‌ 
உண்டோ ? கூறியிருப்பனோ ? பயம்‌ சிறிதும்‌ 
இன்றியும்‌ இருப்பனோ ? இவன்‌ குரல்‌ தழு 
கழுத்துத்‌ தெரிகின்றதோ ? இல்லையன்றோ 2 
ஒருவனுக்குக்‌ கெட்ட எண்ணம்‌ உண்மையில்‌ 
இருப்பின்‌, அவ்‌ வண்ணத்‌ தை அவன்‌ 
மறைக்க முயன்றாலும்‌, அதை, அவன்‌ முகம்‌ 
வெளிப்படுத்திவிடுமன்றோ? ஆதலின்‌, இவன்‌ 
தூய்மை பெற்றிருப்பவனேயாம்‌. 


பிறருக்குச்‌ செய்ய அரிதான இராமபிரா 
னுடைய முயற்சியையும்‌, இராவணனுடைய 
கெட்ட சரிதத்தையும்‌ நன்கு கண்டு, திம்ப 
னான வாலியைக்‌ கொன்று, கிஷ்கிந்தா இராச்‌ 
சியத்தை ஸாுக்ரீவனுக்கு வயமாக்கிக்‌ கொடுத்‌ 
குகையும்‌ கேட்டு, அவ்வாறே, இராவணனைக்‌ 
கொன்று, இலங்கா இராச்சியத்தைத்‌ தனக்கு 
வயமாக்கிக்‌ கொடுப்பன்‌ என்று திடமாய்‌ 
எண்ணி, இவ்விபீஷணன்‌ இங்கு வந்தனன்‌ 


61 


என்பது என்‌ எண்ணம்‌. இவன்‌ நிலையை 
இவ்வாறு உண்மையாக உணர்ந்தால்‌ இவன்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளத்தக்கவனாம்‌'”, இதுவே, 
திருவடி கூறிய கூற்றும்‌. 


இங்கு, திருவடியின்‌ வார்த்தை பின்‌ வரு 


மாறு : 


“sald ௭௭ Aiea faeatgd எ TAT | 
எள்‌ எ 84 ஏனா ஏறிச்‌ எரிஎரர ப 
reg எரசா₹ு ஏன்னா: | 
௭ தர (TAT ன ஏர: ப 


(உத்யோகம்‌ தவ ஸம்ப்ரேக்ய மித்யா 
வருத்தம்ச ராவணம்‌ | 
வாலிநம்‌ ச ஹதம்‌ ச்ருத்வா ஸுக்ரீவம்ச 
அபிஷேசிகம்‌ ॥ 

ராஜ்யம்‌ ப்ரார்த்தயமாநஸ்து புத்தி 
பூர்வமிஹாகத : | 
ஏதாவத்து புரஸ்க்ருத்ய வித்யதேத்‌ வஸ்ய 
ஸங்க்ரஹ : ॥) 


இங்ஙனம்‌ திருவடி கூறிய வார்த்தையைத்‌ 
திருச்செவி சாற்றி, (ஸுக்ரீவன்‌ முதலானார்‌, 
“சரணம்‌ பற்றிய விபீஷணனை ஏற்றுக்‌ கொள்‌ 
ளுதல்‌ கூடாது” எனக்‌ கூறும்போது ஒருவாறு 
அழிந்திருந்த) இராமபிரான்‌ உளனானான்‌ ; 
மனக்களிப்பும்‌ பெற்றான்‌ ; தன்‌ கொள்கை 
யையும்‌ வெகு அழகாகக்‌ கூறியிருக்கின்றான்‌ . 


இங்கு, “ஏஏ 8: எனா” (அத ராம: 
ப்ரஸந்நாத்மா) என்னும்‌ வால்மீகி முனிவன்‌ 
வாக்கியமும்‌, “அத ராம: -அநந்தரம்‌ பெரு 
மாள்‌ உளரானார்‌; திருவடி வார்த்தையாலே 
உளரானார்‌. ப்ரஸந்நாத்மா- தர்மியுண்டான 
வாறே தர்மம்‌ உண்டாயிற்று” என்னும்‌ 
பெரியவாச்சான்பிள்ளை திருவாக்கும்‌ அனுப 
விக்கத்‌ தக்கவை. இனி, இராமபிரான்‌ கொள்‌ 
கையைக்‌ காண்போம்‌, 


இராமபிரான்‌, அங்கதன்‌ முதலானாரை 
நோக்கி, தன்‌ கொள்கையைக்‌ கூறுதற்கு முன்‌, 


குன்‌ உத்தமத்‌ தன்மைக்கு ஏற்ப, “உங்கள்‌ 


62 


வார்த்தையை நான்‌ கேட்ட வோபாதி, இவ்‌ 
விபீஷணனைப்‌ பற்றி, யான்‌ கூறும்‌ வார்த்தை 
யையும்‌ நீங்கள்‌, செவி தாழ்த்துக்‌ கேட்க 
வேண்டும்‌” என்று இரந்து கொண்டிருக்‌ 
கின்றான்‌. 


இவ்வாறு இரந்து, இராமபிரான்‌ கூறிய 
வார்த்தையாவது : 


மரா ஏரார்‌ எ னஸ்‌ ௧௭௭௭ । 
எள சன்‌ னன Taf ட்‌ 


(மித்ரபாவேந ஸம்ப்ராப்தம்‌ நத்யஜேயம்‌ 
கதம்‌ சந | 


தோஷோ யத்யபி தஸ்யஸ்யாத்‌ ஸதாம்‌ 
ஏதத்‌ அகர்ஹிதம்‌ |) 
என்பதாம்‌. 


இராமபிரான்‌, கடற்கரையில்‌ வானரர்‌ 
கள்‌ திரளிலே அருளிச்‌ செய்த ₹மித்ரபாவேந' 
என்னும்‌ இவ்வார்த்தை, கண்ணன்‌ பகவத்‌ 
தீதையின்‌ இறுதியில்‌ அருளிச்‌ செய்த **ஸர்வ 
தர்மாந்‌*” என்னும்‌ வார்த்தை போன்று உள்‌ 
ளதாம்‌. 


கண்ணபிரான்‌, அக்கீதையில்‌, கரும 
யோகம்‌, (எம்பெருமான்‌ முக மலர்த்திக்கு 
உறுப்பாகச்‌ செய்யும்‌ ஜீவனாகிய தனக்குரிய 
தருமம்‌) ஜ்ஞான யோகம்‌, (உள்ளத்‌ தூய்மை 
பெற்றிருப்பவன்‌ சிந்திக்கும்‌ ஜீவாத்மாவைப்‌ 
பற்றிய சிந்தனம்‌) பக்தி யோகம்‌ (பரமனைப்‌ 
பற்றிச்‌ சிந்திக்கும்‌ சந்தனம்‌) ஆகிய இவ்வுபா 
யங்களைப்‌ பரக்கக்கூறி, இறுதியில்‌ இவற்றை 
விட்டிட்டு, பரமனாகிய தன்னையே பற்றுமாறு 
கட்டளையிட்டிருக்கிறான்‌. 


இராமபிரானும்‌, இங்கு அங்கதன்‌, சரபன்‌ 
முதலானோர்‌ கூறிய கொள்கைகளைக்‌ கழித்து, 
இறுதியில்‌ தனக்கே உரிய சீரிய கொள்கையை 
முடிந்த பொருளாக அருளிச்‌ செய்திருக்‌ 
கிறான்‌. 


கண்ணன்‌. செல்வம்‌ இழந்திருக்கும்‌ அர்ஜ்‌ 
ஐஜுனனைச்‌ செல்வ வானாக்க இறுதியில்‌ £*“ஸர்வ 
தூர்மாந்‌”” என்னும்‌ வார்த்தையை அருளிச்‌ 
செய்தது போன்று, இராமபிரானும்‌, இலங்‌ 
கையை இழந்த விபீஷணனை இலங்கையை 


உடையவனாக ஆக்க இறுதியில்‌ “மித்ரபாவேந” 
என்று அருளிச்‌ செய்திருக்கிறான்‌. 


அங்கு, கண்ணன்‌ ஸேனையின்‌ நடுவில்‌ 
அர்ஜ்ஜுனன்‌ சோகம்‌ தீர்வதற்கு அவ்வார்த்‌ 
தையை அருளிச்‌ செய்திருக்கிறது போன்று, 
இங்கும்‌, இராமபிரான்‌ ஸேனையின்‌ நடுவில்‌ 
விபீஷணன்‌ சோகம்‌ தீர்வதற்கு இவ்வார்த்‌ 
தையை அருளிச்‌ செய்திருக்கிறான்‌ . 


““நம்‌ ஆசாரியர்கள்‌ “திருத்தேர்த்‌ தட்டில்‌ 
வார்த்தை” “கடற்கரை வார்த்தை” என்னும்‌, 
(கண்ணபிரான்‌ இராமபிரான்‌ இல்விரு எம்‌ 
பெருமான்களுடைய) இவ்விரு வார்த்தைகளை 
யும்‌, எல்லாச்‌ சேதனருடைய கேமத்தை 
விளைவிக்கும்‌ சீர்மையுடையன வாயிருத்தலினா 
௮ம்‌, மேற்கூறியவாறு ஓற்றுமை பெற்றிருக்‌ 
கின்றமையினாலும்‌, அன்புடன்‌ தாங்களும்‌ ஆத 
ரித்தும்‌, தங்கள்‌ திருவடிகளில்‌ ஸம்பந்தம்‌ 
பெற்றிருப்பார்க்கு உபதேசம்‌ செய்தும்‌ போரு 
கிறார்கள்‌” என்பதையும்‌, “எந்தச்‌ சேதன 
னுக்கு “இவ்விரு வார்த்தைகளில்‌ நன்கு 
தொடர்பு ஏற்படுகின்றதோ, அந்தச்‌ சேத 
னனே, “ஸ்ரீ வைஷ்ணவன்‌” எனப்‌ புகழப்‌ 
பெறுகின்றான்‌” என்பதையும்‌ நாம்‌ இங்கு 
அறிதல்‌ அவசியமாகும்‌. 


உண்மை இங்கனம்‌ அனாலும்‌, பெரிய 
வாச்சான்பிள்ளை இராமபிரான்‌ வார்த்தைக்கு 
மிக்க ஏற்றத்தைத்‌ திருவுள்ளம்‌ பற்றி அரு 
ளிச்‌ செய்திருக்கிறார்‌ : 


“அங்கு. சரணாகதாத்யவஸாயம்‌” சொல்‌ 
லிற்று; இங்கு, “சரண்யாத்யவஸாயம்‌' சொல்‌ 
லுகிறது. அங்கு, “சரணாகதனைப்‌ பாபங்களில்‌ 
நின்றும்‌ விடுவிப்பேன்‌” என்கிறது; இங்கு, 
“நான்‌ விடேன்‌ என்கிறது'”' என்னும்‌ பெரிய 
வாச்சான்‌ பிள்ளை திருவாக்கு அவசியம்‌ அனு 
பவிக்கத்‌ தக்கதாம்‌. 


இத்திருவாக்கின்‌ கருத்தைச்‌ சிறிது விவ 
ரித்துக்‌ கூறுவோம்‌ : எம்பெருமானை எவன்‌ 
அவனைப்‌ பெறுதற்குக்‌ காரணமாய்ப்‌ பற்று 
கின்றனனோ, அவனைச்‌ சரணாகதன்‌ என்பர்‌. 
அச்‌ சரணாகதனுக்கு உரிய திடமான 
எண்ணத்தை (“எம்பெருமான்‌ இப்பொருளை 
ஒருகாலும்‌ விட்டிடான்‌; காத்தே தீருவன்‌”” 
என்னும்‌ எண்ணத்தை) *அத்யவஸாயம்‌' 
என்று கூறுவர்‌. 


63 


இந்த எண்ணம்‌, எம்பெருமான்‌ திருவடி 
களை உபாயமாய்ப்பற்றி, பேற்றைப்‌ பெறுபவ 
னுக்கு இன்றியமையாததாம்‌. இவ்வின்‌ றியமை 
யாமையைப்‌ பின்வருமாறு நாம்‌ அறியலாம்‌ : 


ஒருவன்‌, கப்பலை ஏறி, கடலைக்‌ கடந்து, 
தான்‌ விரும்பிய இடத்துக்குச்‌ செல்கிறான்‌. 
அங்ஙனம்‌ கடந்து செல்பவனுக்கு உள்ள 
(இக்கப்பல்‌ மிக உறுதியானது; இது நம்மை, 
கோரின இடத்திற்குக்‌ கொண்டு போய்ச்‌ 
சேர்த்துவிடும்‌ என்னும்‌) எண்ணத்தைக்‌ காண்‌ 
கின்றோமல்லவா? 


இது போன்று, இந்த ஜீவனும்‌ எம்பெரு 
மானாகிய கப்பலை ஏறி ஸம்ஸாரமாகிய பெருங்‌ 
கடலைக்‌ கடந்து, தான்‌ விரும்பிய பரமபத 
மாகிய இடத்துக்குச்‌ செல்ல வேண்டியவனா 
யிருக்கின்றமையின்‌, ““எம்‌ெ பெருமானாகிய 
கப்பல்‌ மிகமிக உறுதியானது; இக்‌ கப்பல்‌ 
நம்மைப்‌ பரமயதத்தில்‌ கொண்டு போய்ச்‌ 
சேர்த்துவிடும்‌?” என்னும்‌ திடமான எண்ணம்‌ 
பெற்றிருக்கவேண்டியவனன்றோ? 


இங்கு, * “ஒரு சிறாயை விச்வஸித்து, ஆறு 
மாஸத்துக்கு வேண்டும்‌ சோறும்‌ தண்ணீரும்‌ 
ஏற்றிக்‌ கொண்டு, கடலிலே இழியாநின்றான்‌. 
அவ்‌ வோபாதியாகிலும்‌ வேண்டாவோ பக 
வத்‌ விஷயத்தைப்‌ பற்றுவார்களுக்கு”” என்‌ 
னும்‌ நம்பிள்ளை திருவாக்கு அனுபவிக்கத்‌ 
கக்கது. 


இத்‌ திருவாக்கை அனுபவிக்குங்கால்‌ 
“எம்பெருமானாகிய கப்பலை ஏறிச்‌ செல்பவ 
னுக்கு மிகவும்‌ திடமான எண்ணம்‌ வேண்டும்‌. 
அவ்‌ எண்ணம்‌ இந்த ஜீவன்‌ நிலையைக்‌ காணுங் 
கால்‌, உண்டாவது அரிதாம்‌. அனாலும்‌, கருங்‌ 
கடலைக்‌ கடப்பவன்‌, அங்ஙனம்‌ கடக்கக்‌ கருவி 
யாய்‌ எண்ணியிருக்கும்‌ கப்பலில்‌ வைத்திருக்‌ 
கும்‌ நம்பிக்கை போன்றுள்ள நம்பிக்கையாவது 
இந்த ஜீவனுக்கு வேண்டுவது அவசியமன்றோ?”' 
என்னும்‌ உண்மை நன்கு விளங்குகின்ற 
தன்றோ ? 

“இந்தத்‌ இடமான எண்ணம்‌ பரம புருஷ 


னாகிய என்னைச்‌ சரணம்‌ பற்றியிருப்போனுக்கு 
இன்றியமையாததாம்‌”” என்பதை இயம்பி 


யிருக்கறான்‌, “ஸர்வ தர்மான்‌”* 
வார்த்தை வாயிலாகக்‌ கண்ணன்‌. 


என்னும்‌ 


மேலும்‌, அக்கண்ணபிரான்‌, மேற்கூறிய 
வார்த்தையிலேயே, “இவ்வாறு திடமான 
எண்ணம்‌ பெற்றிருக்கும்‌ சேதனனை, என்னை 
அடைய வொட்டாது தடைசெய்யும்‌ பாவங்‌ 
களினின்றும்‌ விடுவிப்பேன்‌” என்றும்‌ அருளிச்‌ 
செய்திருக்கிறான்‌ . 


இதுவரையில்‌, “சரணாகதாத்யவஸாயம்‌' 
சொல்லிற்று; சரணாகதனைப்‌ பாவங்களில்‌ 
நின்றும்‌ விடுவிப்பேன்‌” என்னும்‌ பகுதியின்‌ 
கருத்தைக்‌ கண்டோம்‌. இனி, சரண்யாத்ய 
வஸாயம்‌” என்பதின்‌ கருத்தைக்‌ காண்போம்‌. 


“சரண்யன்‌” என்பதற்கு, “துன்பம்‌ 
துடைத்து இன்பம்‌ தரும்‌ எம்பெருமான்‌” 
என்று பொருள்‌. அவ்‌ எம்பெருமானுடைய 
திடமான எண்ணத்தை (“இந்த ஜீவனை ஒருக்‌ 
காலும்‌ விட்டிடேன்‌; காத்தே தீருவேன்‌”” என்‌ 
னும்‌ எம்பெருமான்‌ எண்ணத்தை) “சரண்யா 
த்யவஸாயம்‌” என்று கூறுவர்‌. 


இவ்‌ அத்யவஸாயத்தையும்‌ “இந்த ஜீவனை 
எம்பெருமானாகிய நான்‌ விடேன்‌” என்று கூறி 
யிருத்தலையும்‌, இங்கு இராமபிரான்‌ வார்த்‌ 
தையில்‌ நாம்‌ நன்கு அறியலாகும்‌. 


ஜீவனுடைய திடமான எண்ணம்‌, எம்‌ 
பெருமானுடைய திடமான எண்ணம்‌ இவை 
இரண்டும்‌, இந்த ஜீவன்‌ பேறு பெறும்போது, 
அவயெமானவை என்றாலும்‌, இவன்‌ எண்ணத்‌ 
திலும்‌, அவன்‌ எண்ணம்‌ மிகமிக முக்கியமான 
தல்லவா ? 


இந்த ஜீவன்‌, “எம்பெருமான்‌ இப்‌ 
பொருளை இரட்சியாது விட்டிடான்‌ : இரட்‌ 
இத்தே தருவன்‌?” என்னும்‌ திடமான எண்ணம்‌ 
பெற்றிலனேயானாலும்‌, எம்பெருமான்‌, 
“இந்த ஜீவனை நாம்‌ விட்டிடாது, இரட்சித்தே 
தருதல்‌ வேண்டும” என்னும்‌ திடமான எண்‌ 
ணம்‌ பெற்றிருப்பின்‌, எம்பெருமானுடைய 
அவ்‌ எண்ணத்தினாலேயே, இவனுக்கு நன்மை 
உண்டாவது திண்ணமன்றோ ? 


64 


“இந்த ஜீவன்‌, “எம்பெருமான்‌ இப்பொ 
ருளை இரட்சித்தே தருவன்‌” என்று திடமாக 
எண்ணியிருந்தாலும்‌, எம்பெருமான்‌, “இந்த 
ஜீவனை இரட்சித்தே தரவேண்டும்‌ என்று எண்‌ 
ணாது இருப்பின்‌, இவன்‌ நன்மை பெற இய 
லுமோ ? இயலாதன்றோ? இதுபோன்று 
பாவத்தினின்று விடுவிப்பதிலும்‌, எம்பெரு 
மான்‌ இவனை விடாது இருத்தல்‌ மிகவும்‌ முக்கி 
யமானதன்றே ? 


இங்கு, “£உன்‌ மனத்தால்‌ என்‌ நினைந்திருந்‌ 
தாய்‌ இடவெந்தை எந்தைபிரானே?” என்னும்‌ 
திருமங்கை மன்னன்‌ திருவாக்கும்‌ அனுபவிக்‌ 
கத்தக்கதாம்‌. 

உண்மை இவ்வாறு இருத்தலின்‌, கண்‌ 
ணன்‌ வார்த்தையிலும்‌, இராமபிரான்‌ 
வார்த்தைக்கு ஏற்றம்‌ உண்டு என்பது கெளி 
வாம்‌. 


இதுவரையில்‌, ““மித்ரபாவேந? என்னும்‌ 
இவ்வார்த்தையின்‌ சீர்மையைச்‌ சிறிது கண்‌ 
டோம்‌. இனி, இவ்வார்த்தையின்‌ கருத்தைச்‌ 
சுருக்கமாய்க்‌ காண்போம்‌ : 


“நம்பத்‌ தக்கவன்‌ செயலாலே நம்மை 
நெருங்கி வந்த இவ்விபீஷணனை ஒரு படியா 
லும்‌ விட ஊஹை கூடச்‌ சிறிதும்‌ நமக்கு 
இல்லை; இவ்விபீஷணனுக்குக்‌ குற்றம்‌ இருந்‌ 
தாலும்‌, இவன்‌ நினைத்த காரியம்‌ பெற்றானா 
கிரான்‌. இவனை ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌, பெரி 
யோர்களுக்கு நிந்திக்கத்‌ தக்கதாகாதாம்‌'' என்‌ 
பது, மேற்‌ கூறிய வார்த்தையின்‌ கருத்தாம்‌. 


இவ்வாறு இராமபிரான்‌ தன்‌ இயல்பை 
இயம்பியிருந்தும்‌, பொங்கும்‌ பரிவு பெற்றிருந் 
துள்ள ஸுக்ரீவன்‌, தெளிவு சிறிதும்‌ இன்றி, 
அவ்‌ இராமபிரான்‌ முன்னிலையில்‌ ““விபீஷ 
“ணன்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ தக்கவன்‌ அல்லன்‌”? 
என்பதைச்‌ சில முறைகளைப்‌ பின்‌ பற்றிக்‌ கூறி 
யிருக்கிறான்‌. அக்‌ கூற்றிற்கு இராமபிரான்‌ 
விடை அளிக்குங்கால்‌. அப்பிரான்‌ திருவாக்கி 
லிருந்து அவதரித்ததும்‌, “மித்ரபாவேந”” என்‌ 
னும்‌ வார்த்தை போன்று மிகச்‌ சீர்மையுற்ற 
தும்‌, எல்லாச்‌ சேதனருக்கும்‌ நன்மையை 
உண்டு பண்ணுவதுமான வார்த்தை வரு 
மாறு ' 


ஏத TON எனன எ ஈர | 
எச்‌ எஸ: கோசர்‌ எர பு? 


(ஸக்ருதேவ ப்ரபந்நாய தவாஸ்மீதிச 
யாசதே | 

அபயம்‌ ஸர்வபூதேப்ய: ததாமி ஏதத்‌ 
வரதம்‌ மம | 


என்பதே அவ்வார்த்கையாம்‌. 


(இவ்வார்த்தையின்‌ கருத்துக்‌ காணும்‌ 
போது, ஸாுக்ரீவன்‌ கேள்விகளுக்கு இராம 
பிரான்‌ விடையளித்திருக்கிறதாய்‌ நாம்‌ 


காணுதல்‌ நன்றாம்‌.) 


ஸுக்ரீவன்‌, இராமபிரானை நோக்கி, 
“இராம! நீ புருஷோத்தமன்‌; உன்னை முறை 
யுடன்‌ £உபாயமாய்ப்‌ பற்றியிருப்போனை 
விட்டிடாது காத்தல்‌ உனக்குரிய தருமமே 
யாம்‌. சாஸ்திரம்‌, “சரணாகதியை ஒருகால்‌ 
செய்தல்‌ நன்று; பலகால்‌ செய்யலாகாது” 
என்று இயம்பியிருக்கின்றது. இவ்விபீஷ 
ணனோ, சாஸ்திரம்‌ கூறும்‌ முறையைப்‌ பின்‌ 
பற்றாது, “எஏச்‌ ஏர்‌ என. “ஏனா ராரா 
ஏஎ: “ஏணி நீரான (ராகவம்‌ 
சரணம்‌ கத: | பவந்தம்‌ சரணம்‌ கத: | பாத 
யோச்சரணாந்வேஷ்நிபபாத | ) என்று முக்‌ 
கால்‌ சரணம்‌ பற்றியவனன்றோ ? ஆதலின்‌, 
இவன்‌ ஏற்கத்‌ தக்கவனல்லன்‌ எனறு கூறினன்‌. 


இதற்கு, இராமபிரான்‌ அருளிச்‌ செய்த 
வார்த்தை : 


““(ஸக்ருதேவ) இவ்விபீஷணன்‌ முறை 
வழுவாது ஒருகால்‌ நம்மைப்‌ பற்றியவனே 
ஆவான்‌; எங்ஙனம்‌? என்னில்‌, இராவணனால்‌ 
மிகவும்‌ அவமதிக்கப்பட்ட விபீஷணன்‌ நம்மை 
நோக்கி, நான்கு இராக்கதருடன்‌, ஆகாசத்‌ 
தில்‌ கிளம்பிய போதே, நீங்கள்‌ அவனைச்‌ சத்து 
ருவாய்‌ எண்ணிக்‌ கலங்க, உங்களுக்கு அக்கலக்‌ 
கம்‌ போக வேண்டும்‌ என்று அவன்‌ எண்ணி, 
“என்னைச்‌ சத்துருவாய்‌ எண்ணலாகாது; 
நான்‌ இராமனைச்‌ சரணம்‌ பற்ற வந்தனன்‌??? 
என்னும்‌ உண்மையை உங்களுக்கு உணர்த்திய 
வார்த்தை, “£ராகவம்‌ சரணம்‌ கத: என்பது. 
உங்கள்‌ வார்த்தையினால்‌, நாமும்‌ கலங்கி 


னோமோ? என்று ஐயம்‌ கொண்டு, நம்மைத்‌ 
தெளியப்பண்ணச்‌ சொன்ன வார்த்தை, 
“ப்வந்தம்‌ சரணம்‌ கத:*” என்பது. 


உண்மையில்‌ முறை வழுவாது நம்மைச்‌ 
சரணம்‌ பற்றும்‌ போது உள்ள வார்த்தை 
“பாதயோச்‌ சரணான்வேஷீ நிபபாத'' என்‌ 
பது. ஆதலின்‌, இவன்‌ ஏற்றுக்கொள்ளத்‌ 
தக்கவனேயாம்‌'”. 


இதைச்‌ செவி மடுத்த ஸாுக்ரீவன்‌, மேலும்‌ 
வினவியதாவது : 


“இவ்விபீஷணன்‌ தேவரீரைச்‌ சரணம்‌ 
பற்றியிருப்பவனல்லன்‌; ஏன்‌? எனில்‌, **வதம்‌ 
செய்யவேண்டும்‌” என்று எங்கள்‌ கூற்றைக்‌ 
கேட்டு வெருவி, போகநிற்கிறவனன்றோ? 
இவன்‌. ஆதலின்‌, இவன்‌ ஏற்கத்‌ தக்கவ 
னல்லன்‌ '* 


இதற்கு இராமபிரான்‌ விடையாவது : 


“(ப்ரபந்நாயைவ) நாம்‌ இவ்வா று இவனை 
ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ முறையோ, முறை 
யன்றோ? எனத்‌ தடுமாறுதல்‌ போன்று இராது, 
உறுதியுடன்‌ நம்மைப்‌ பற்றியே இருப்பவன்‌ 
காண்‌, இவன்‌”. 


இதைச்‌ செவியேற்ற ஸாக்ரீவன்‌, இவ்‌ 
விபீஷணன்‌, தேவரீரையே மிகச்‌ சிறந்த நன்‌ 
மையாய்க்‌ கருதாது, இலங்கையைப்‌ பெற 
விரும்பி வந்தவனன்றோ? தேேவராீருக்குத்‌ 
தொண்டனான திருவடியுமன்றோ? ““ராஜ்யம்‌ 
ப்ரார்த்தயமாநச்ச?' என்று இவ்விபீஷண 
னுக்குள்ள நிலைமையை (இலங்கையில்‌ விருப்‌ 
புற்றிருக்கும்‌ இயல்பை)த்‌ தெளிவாய்க்‌ கூறி, 
தன்‌ கொள்கையை முன்னம்‌ வெளியிட்டிருக்‌ 
கின்றனன்‌. ஆதலின்‌, இவன்‌ ஏற்கத்‌ தகுந்த 
வனல்லன்‌” என்றனன்‌. 


இதற்கு, இராமபிரான்‌ அருளிச்‌ செய்த 
வார்த்தை: “(“தவாஸ்மீதி ச யாசதே?') 
திருவடி இராவணன்‌ முன்னிலையில்‌, நம்‌ சிறப்‌ 
புக்கை கூறுங்கால்‌, அவ்‌ இராவணன்‌ 
அவற்றைப்‌ பொறாது, அத்திருவடியைக்‌ 
கொல்ல, தன்‌ தொண்டர்களுக்குக்‌ கட்டளை 
இட்டனன்‌. அந்த ஸமயம்‌ அங்கிருந்த விபீஷ 
ணன்‌. *தூதனைப்‌ கொல்லலாகாது” என்று 


65 


குடுத்தனன்‌. அவ்வாறு தடுத்து, தனக்குச்‌ 
செய்திருக்கும்‌ நன்மையை உணர்ந்த திருவடி, 
இலங்கையின்‌ அரசுரிமையை விபீஷணனுக்கு 
அளிக்க வேணுமென்று தான்‌ கருதி “ராஜ்யம்‌ 
ப்ரார்த்தய மாதச்ச” என்று கூறினனேயன்றி, 
விபீஷணன்‌ அரசுரிமையை வேண்டினனோ? 
இல்லையன்றோ! 


மேலும்‌ நம்‌ தம்பியான இலக்குமணன்‌, 
நம்மை எங்கனம்‌ விரும்பி, நம்மைப்‌ பிரியாது 
நம்முடன்‌ நின்று, நமக்கு மனமகழ்ச்சிஉண்டா 
குமாறு நம்மையே மிகச்சிறந்த பயனாகப்‌ பற்றி 
யிருக்கன்றனனோ, அங்ஙனமே இவ்விபீஷண 
னும்‌, நம்மையே மிகச்சிறந்த பயனாக விரும்பி 
நமக்கே ஆட்‌ செய்ய வந்தவன்‌ காண்‌. (தவ, 
ச, அஸ்மி இதி யாசதே என்று பதங்களைக்‌ 
கூட்டி, “ச' என்னும்‌ சொல்லை, ஏகாரப்‌ 
பொருளில்‌ கொண்டு நோக்கின்‌, “இராமபி 
ரானாகிய உனக்கே அடிமையாக இருக்கிறேன்‌ 
என்று விரும்புகன்றவன்‌ பொருட்டு” என்னும்‌ 
பொருள்‌ இங்குக்‌ கடைக்கிறதன்றோ ?) 


இதைக்‌ கேட்ட ஸாக்ரீவரின்‌ மேலும்‌ 
இராமபிரானை நோக்கி, இராமா! “விபீஷண 
னுடைய சரணாகதி. முறை வழுவியது' என்‌ 
னும்‌ என்‌ கூற்றுக்கு நீ விடை கூறினாய்‌. நீ 
அவனுக்கு அளிக்கும்‌ பயன்‌ தான்‌ யாதோ?” 
என்றனன்‌. 


இதைத்‌ திருச்செவியேற்ற இராமபிரா 
னும்‌,'*தேவர்‌ மனிதர்‌, முதலிய எல்லா ஐந்துக்‌ 
களினின்றும்‌, பயத்தைப்‌ போக்கி, 
நன்மையைச்‌ செய்வேன்‌'' எனக்‌ கூறி, “இவ்‌ 
வுலகிலுள்ளார்‌ அனைவருக்கும்‌ துன்பம்‌ 
துடைத்து இன்பம்‌ தருதல்‌, நமக்கே உள்ள 
தொரு தருமமன்றோ ! ஸாக்ரீவ ! இதை நீ 
தலைக்கட்டித்‌ தருதல்‌ நன்றாம்‌'' என்றும்‌ கூறி 
யிருக்கன்றனன்‌. (அபயம்‌ ஸர்வ பூதேப்ய ; 
குதாமி ஏகத்‌ வ்ரதம்‌ மம). 


இவ்வாறு, தன்‌ திடமான ஸங்கல்பத்தை 
இராமபிரான்‌ வெளிப்படுத்திய இடத்தும்‌, 
ஸாத்ரீவனுக்குக்‌ கலக்கம்‌ தீர்ந்திலது. அத்தரு 
ணம்‌ தன்‌ மிடுக்கையும்‌ அவன்‌ நெஞ்சில்‌ படு 
மாறு, கலக்கம்‌ தீர்வதற்குக்‌ கூறியிருக்கிறான்‌ : 


66 


ர எர THT ரனரச௪ THAT! 
எகர எ சரீர ஏரா ப” 
(பிசாசாந்‌ தாநவாந்‌ யக்ஷாந்‌ ப்ருதிவ்‌ 
யாம்சைவ ராக்ஷ்ஸாந்‌ | 
அங்குள்யக்ரேணதாந்‌ ஹந்யாம்‌ இச்சன்‌ 
ஹரிகணேச்வர ॥) 


என்பது, அம்மிடுக்கைக்‌ கூறிய வார்த்தை 
யாம்‌. 
இதின்‌, கருத்து : * ஸுக்ரீவ ! பிசாசங்‌ 


களையும்‌, அஸாரர்களையும்‌ இயக்கர்களையும்‌, 
இப்பூமியிலுள்ள அரக்கர்களையும்‌ இவர்களனை 
வரையும்‌ அழியச்‌ செய்யுமிடத்து, ம்‌ பலம்‌ 
எல்லாம்‌ வேண்டா ; ஆயுதமும்‌ வேண்டா ; 
நம்‌ கைவிரலும வேண்டா ; விரல்‌ நுனியே 
போரும. ஆனால்‌, தம்‌ விரோதிகளுடைய 
திரள்‌ குறி அழியாது இருப்பானேன்‌ ? என்ன 
லாம்‌. அருமையாலனறு, செய்ய நாம்‌ நினை 
யாமல இருத்தலே, அங்ங்னம அத்திரள அழி 
யாது இருததலுக்குக்‌ க ரணமாம்‌. உயிர்‌ 
நிலையிலே நலிநத இர £வணனை நலிய நினைவில்‌ 
லாமல்‌ இதுகாறும்‌ இருத்தலுக்குக்‌ காரணம்‌ 
யாதோ? என்று வினவலாம்‌. இவவிபீஷண 
னைப்‌ போனறு உயிரோடு தலைவணங்கினல 
அவனும்‌ அவனைச்‌ சேர்ந்தோறும்‌ வாழ்நது 
போகலாமன்றோ? இதுதான அங்ஙனம்‌ இருத்‌ 
தலுக்குக்‌ காரணம்‌, வாலியை தாம்‌ அடித்துக்‌ 
கொன்றபோதுதானே கிஷ்கிந்தையின்‌ அரசுரி 
மையை நீ பெற்று வானர வெள்ளங்களுக்கு 
அரசனானது”” என்பதாம்‌. 


இங்கு, பின்வருமாறு உண்மை உணரத்‌ 
தக்கது: '*எவன்‌ தன்‌ இச்சையினால்‌ இப்‌ பிர 
பஞ்சத்தை ஆக்கி, அளிதது அழிக்கின்றனனே, 
அவனே மிகமிக மேலான தெய்வம்‌” என்பது 
வேதாந்தங்களின்‌ உண்மைக்‌ கருத்தாகும்‌. 
“அங்ஙனம்‌ மிகமிக உயர்ந்த தெய்வம்‌ இராம 
பிரான்‌ என்பதை இவ்வுலகம்‌ உணர்ந்ததே 
யாம்‌. அந்த இராமபிரானுக்கு, *“-இவ்‌ இரா 
வணனையும்‌ இலங்கையையும்‌ அழித்தல்‌'' என்‌ 
பது உண்மையில்‌ ஒரு பொருளோ? 


தேவதைகளுடைய வேண்டுகோளுக்கு 
இணங்கி தன்‌ மேன்மையை, மற்றவர்‌ அறி 
யாது இருக்குமாறு, மானிட சரீரம்‌ போன்‌ 
றுள்ள தன்‌ சரீரத்தினால்‌ மறைத்துக்‌ கொண்டி 


ருக்குமவனும்‌, இராவண வதமான பிறகும்‌, 
பிரமன்‌, சிவன்‌ முதலானோர்‌, 'இராமா ! நீ 
நாராயணன்‌” என்று உண்மையை உணர்ந்து 
கூறுங்கால்‌, தன்னை மானிடனாகவே கூறிக்‌ 
கொண்டவனும்‌, பரதேவதையும்‌ பரமபுருஷ 
னுமான இராமபிரான்‌, தானாகிய தருமத்தை 
நிலைநிறுத்தும்‌ இவ்விடத்து, * மித்ர பாவேந”' 
என்னும்‌ வார்த்தை வாயிலாகத்‌ தன்‌ இயல்‌ 
பையும்‌, “ஸர்வ தர்மான்‌ * என்னும்‌ 
வார்த்தை வாயிலாகத்‌ தன்‌ திடமான எண்‌ 
ணத்தையும்‌, கூறிய அந்த அநத அளவில்‌ நில்‌ 
லாது, தன்‌ இச்சையினாலேயே இப்‌ பிரபஞ்‌ 
சத்தை ஆக்கி, அளித்து, அழிக்க வல்லவனுக்கு 
இலங்கையையும்‌ இவ்‌ இராவணனையும்‌ அழித்‌ 
தல்‌ அருமையாமோ ? என்று தனக்கே உரிய 
தெய்வத்‌ தன்மையையும்‌ வெளிப்படுத்திக்‌ 
கூறி, இம்‌ முகத்தால்‌. *ஸாகரீவனாகிய ஆச்ரித 
னுக்குத்‌ தான்‌ வயப்பட்டிருத்தல்‌” என்னும்‌ 
தனக்கே உரிய சீர்மையையும்‌ அழியவொட்‌ 
டாது காத்து தனககுரிய தருமத்‌ தன்மையை 
யும்‌ நிலைநிறுத்தி, விபீஷணனையும்‌ வாழ்விதத 
இச்சரிதம்‌ வெகு ஆச்சர்யமானதல்லவா 2 


இராமபிரான்‌ இவ்வாறு அருளிச்‌ செய்து 
மேலும்‌ கூறிய வார்த்தை : 


ஜாரா எத சொனார்‌ AAT | 
எனி ஏரிஎ எ எ எனம பு 


(ஆநயைநம்‌ ஹரிச்ரேஷ்ட தத்தம்‌ அஸ்யா 
பயம்‌ மயா | 
விபீஷணோவா ஸாக்ரீவ யதி வா ராவ 
ணஸ்‌ ஸ்வயம்‌ | ) 
என்பதாம்‌. 


இவ்‌ வார்த்தையின்‌ கருத்தையும்‌ முடிந்த 
பொருளையும்‌ முறையே இங்குக்‌ காண்போம்‌ : 


““ஸுகத்ரீவனே ! தன்‌ வரவை இராகவ 
னாகிய நம்மிடம்‌ தெரிவிக்குமாறு இவ்விபீஷ 
ணன்‌, வேண்டிக்‌ கொண்டவனன்றோ ? இவன்‌ 
நெஞ்சாறல்‌ தீர்ந்து நம்மிடம்‌ சேர்ந்தானாவ 
தும்‌, நாம்‌ ஏற்றுக்‌ கொண்டோமாவதும்‌ நீ 
சென்று அவனை அழைத்து வந்தாலன்றோ 2 
ஆதலின்‌, அவனை அழைத்து வருதல்‌ வேண்‌ 
டும்‌. விட வேண்டிய எல்லாவற்றையும்‌ விட்‌ 
டிட்டு, நம்மைச்‌ சரணம்‌ புகுந்த இவனுக்கு 
நம்மால்‌ பயமின்மையானது அருளப்‌ பெற்‌ 


றுள்ளது. (இவ்வாறு கூறியதும்‌ விபீஷணனை 
அமைக்கச்‌ சென்ற ஸாக்ரீவனைக்‌ குறித்து, 
திரும்பவும்‌ இராமபிரான்‌ கூறியதாவது) விபீ 
ஷணனைத்‌ தானே அழைத்து வரும்படி கூறப்‌ 
பட்டது என்று மீளாதே, இராவணன்‌ தானே 
யாகிலும்‌ அமைத்துக்‌ கொண்டு வரவேணும்‌, 
விபீஷணனைக்‌ கைக்‌ கொண்டேஈமாஇல்‌, குன்‌ 
பக்கல்‌ புண்ணியம்‌ உடையோனை ஏற்றுக்‌ 
கொண்டோமாவோம்‌ ; இவ்‌ விபீஷணனுடன்‌ 
வந்த இந்நான்கு இராக்கதரும்‌ பிழைத்துப்‌ 
போருவர்‌ ; வந்தவன்‌ உண்மையில்‌ இராவண 
னாயிருந்து, அவ்‌ இராவணனை ஏற்றுக்‌ கொண் 
டாலோ, அப்போதுதான்‌, இராமபிரானாகயெ 
நமக்கு நிறமுண்டாம்‌ ; இலங்கையிலுள்ள 
இராக்கதர்‌ அனைவரும்‌ வாழ்ந்து போருமாறு 
நோக்கினோமாவோம்‌. நமக்கு வரும்‌ ஏற்றம்‌ 
முழுவதும்‌ உயிர்த்‌ தோழனான உன்னதன்றோ?” 
என்னும்‌, இதுவே மேற்கூறிய வார்த்தையின்‌ 
உண்மைக்‌ கருத்தாகும்‌. 


இங்கு, ஸுக்ரீவன்‌ இசைந்ததும்‌, இராம 
பிரான்‌ தானே நேரே விபீஷணனை அழைத்து 
ஏற்றுக்‌ கொள்ளாது, ஸாக்ரீவனையிட்டே 
அழைத்து வருமாறு ஏவியிருப்பதற்குக்‌ கருதது 
யாதோ? எனின்‌, கூறுவோம்‌ : 


“இராமபிரானுக்கு “ஆச்ரித பார தந்திரி 
யம்‌” என்னும்‌ செல்வம்‌ உண்டு; அதாவது, 
தன்னைப்‌ பற்றியவனுக்கு வயப்பட்டிருத்த 
லாம்‌'” என்று இககட்டுரையில்‌ அடிக்கடி கூறி 
வருகிறோம்‌ அல்லவா ? * தானே விபீஷணனை 
அழைத்து ஏற்றுக்‌ கொள்ளும்போது, அச்செல்‌ 
வம்‌ இவன்‌ பால்‌ நிலைபெற்றிருக்குமோ ? 
அழிந்து விடாதோ ? ஆதலின்‌, ஸுக்ரீவனை 
இட்டே அழைத்து ஏற்றுக்‌ கொண்டனன்‌. 
இது நம்‌ ஆசாரியர்களாலே இங்கு ஸமாதான 
மாய்க்‌ கூறப்‌ பெற்றுள்ளகொரு உண்மைக்‌ 
கருத்தாம்‌. 


மேலும்‌, விபீஷணன்‌ இராமபிரானிடம்‌ 
அளவற்ற அன்பு உடையவன்‌. ”* அவ்விபீஷண 
னைக்‌ கொல்லவேண்டும்‌” என்று ஸாுக்ரீவன்‌ 
கூறியது, அவ்வாறு கூறிய ஸாக்ரீவனுக்குப்‌ 
பெரிய பாவமன்றோ ? **தன்னை விட்டிட்டு, 
தன்‌ அடியார்‌ திறத்தில்‌ அன்பைச்‌ செய்தல்‌ 


67 


நன்றாம்‌” என்பதும்‌, *“அங்ஙனம்‌ அன்பு செய்‌ 
யாது இருத்தல்‌, பெரிய பாவம்‌” என்பதும்‌, 
“அப்பாவம்‌ உள்ளவன்‌ மாத்திரமேயன்றி, 
அவனோடு தொடர்பு பெற்றிருக்கும்‌ இப்பிர 
பஞ்சமும்‌ அழிந்துவிடும்‌'* என்பதும்‌ பரமபரு 
ஷனாலேயே கூறப்பெற்றுள்ள உயரிய உண்‌ 
மைக்‌ கருத்துக்கள்‌ அல்லவா ? 


உண்மை இங்ஙனம்‌ இருக்க, ஸாக்ரீவன்‌, 
“விபீஷணனைக்‌ கொல்ல வேண்டும்‌ என்று 
கூறியிருப்பது மிகமிகப்‌ பெரிய பாவமன்றோ ? 
இராமபிரான, ஆச்ரிதரிடம்‌ மிக்க அன்பு பெற்‌ 
றிருப்பவனாதலினாலும்‌, ஸுக்ரீவன்‌ அவ்‌ ஆச்ரி 
தருள்‌ ஒருவனாதலினாலும்‌, அநத ஸுக்ரீவன்‌ 
பாவம்‌ தாந்து நன்மை பெறுமாறு திருவுள்‌ 
ளம்‌ பற்றி, அந்த ஸுக்ரீவனையே அழைதது 
வர நியமித்தருளினான்‌* என்பதும்‌ இங்கு ஜா 
உண்மைக்‌ கருத்தாகும்‌. 


இன்னமும்‌, இங்கு அறியவேண்டுவகோர்‌ 
உண்மை உண்டு: எம்பெருமானை ஜீவன பற்‌ 
றும்‌ பற்றுதல்‌, ““ஸ்வகத ஸ்வீகாரம்‌ எனப்‌ 
படும்‌ எம்பெருமான்‌ ஒரு சேதனனைத்‌ 
தனக்குக்‌ காக்கத தககவனாய்க கருதி, அவனே 
இவனை மேல்‌ விழுந்து ஏற்றுக்கொளளுதல்‌ 
என்பதை “பரகத ஸவீகாரம்‌”* என்று பகரு 
வர்‌. இங்கு, முன்னதுககு, படப்பு 89168 
௭௭௮" (முழமுகஷூர்வை சசணமஹம்‌ ப்ரபத்யே) 
என்னும்‌ வாக்கியமும்‌, பின்னதுக்கு, 
qHATIT ன: (யமேவைஷ வ்ருணுதே 
தேநலப்ய:- எந்தச்‌ சேதனனை எம்பெருமான்‌ 
மேல்‌ விழுந்து விருமபுகின்றனனோ, அவனால்‌ 
அப்பெருமான்‌ அடையத்‌ தக்கவனாம்‌) என்‌ 
னும்‌ வாக்கியமும்‌ தக்க சான்றுகளாம்‌. 


“ஜீவன்‌ எமபெருமானைப்‌ பற்றுமபோது 
எங்ஙனம்‌ பிராட்டியாரை முன்னிட்டுப்‌ பற்று 
கின்றனனோ, அங்ஙனமே, எம்பெருமானும்‌ 
ஒரு சேதனனை மேல்‌ விழுந்து ஏற்றுககொள 
ளம போதும்‌, பிராட்டியாரையோ, அல்லது, 
பிராட்டியார்‌ ஸ்தாநத்தில்‌ உள்ள ஒரு பாகவ 
தோததமனையோ, முன்னிட்டே ஏற்றுக்‌ 
கொள்கின்றான்‌” என்பதும்‌ ஓர்‌ உயரிய 
உணமையாகும்‌ 


66 


இம்முறையை, இந்த இராமயணத்தில்‌ பல 


இடங்களில்‌ நாம்‌ காணலாகும்‌. எங்கே? 
என்னில்‌, கூறுதும்‌. 
ஸீதாபிராட்டியாரை முன்னிட்டு, 


ச்ருங்கி பேர புரத்தில்‌ குகனை ஏற்றுக்கொண்‌ 
டிருத்தலை, நாம்‌ காணலாம்‌ : 


ஏ எள்‌ எர: (குஹேர ஸஹிதோ 
ராம:) என்னும்‌ வாக்கியம்‌ இங்குக்‌ காணத்‌ 
தக்கது. இல்வாக்கியத்தில்‌, “குஹன்‌ இராம 
பிரானோடு சேர்ந்தனன்‌”” என்று கூறப்‌ பெற்‌ 
றிலது; “இராமபிரான்‌ குஹன்‌ இருக்குமிடம்‌ 
எழுந்தருளி அக்குஹனோடு சேர்ந்தனன்‌”” 
என்றே கூறப்‌ பெற்றுள்து. இதனால்‌, எம்‌ 
பெருமான்‌, சேதனனை அவனிருக்குமிடம்‌ 
எழுந்தருளி மேல்‌ விழுந்து ஏற்றுக்‌ கொள்கி 
டீன்‌” என்பது தெளிவு. 


இங்ஙனம்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌ போது, 
“ஸீதாபிராட்டியாரை முன்னிட்டே ஏற்றுக்‌ 
கொண்டனன்‌, இராமபிரான்‌' என்பதை 
திருமங்கை மன்னன்‌, “மாழை மான்‌ மட 
நோக்கி” என்னும்‌ வாக்கியத்தினால்‌ அருளிச்‌ 
செய்திருக்கிறார்‌ ; காணலாம்‌. 


இந்தக்‌ குஹன்‌ சரிதம்‌ போன்றே, இவ்‌ 
விபீஷணன்‌ சரிதமும்‌ உள்ளது. “fawiuuaTy 
ணா FENN 
ஸங்கமம்‌) என்பது இங்கே வாக்கியம்‌, இவ்‌ 
வாக்கியத்திலும்‌ இராமபிரான்‌ விபீஷண 
னோடு சேர்ந்ததாகவே கூறப்‌ பெற்றுள்ளது. 
இங்கு ஸீதாபிராட்டியார்‌ ஸ்தாநத்திலுள்ள 
ஸுக்ரீவனை முன்னிட்டு விபீஷணனை இராம 
பிரான்‌ ஏற்றுக்‌ கொண்ட இவ்வுண்மை, 
“£ஆநயைனம்‌ ஹரிச்ரேஷ்ட'' என்னும்‌ வார்த்‌ 
தையில்‌ தெளிவு, 


(விபீஷணே நாசு ஐகாம 


ஆனால்‌, *“ஜீவாத்மா எம்பெருமானைப்‌ 
பற்றும்போது, தான்‌, குற்றக்கடலாயிருக்‌ 
கின்றமையின்‌, பிராட்டியாரை முன்னிடு 


கிறது, அக்குற்றங்களைப்‌ பொறுத்தற்கு என்‌ 
னலாம்‌. எம்பெருமான்‌ சேதனனைத்‌ தனக்குத்‌ 
காக்கத்‌ தக்கவனாகக்‌ கருதி, மேல்‌ விழுந்து 


ஏற்றுக்கொள்ளும்‌ பேது பிராட்டி 
யாரையோ, அல்லது அந்த ஸ்தாநத்தில்‌ 
உள்ள ஒரு பாகவதோத்தமனையோ, முன்னிடு 
குல்‌, எப்பயனைக்‌ கருதியோ? இவ்‌ எம்பெரு 
மானுக்குக்‌ குற்றம்‌ சிறிதும்‌ இல்லையன்றோ 2” ? 
எனச்சிலர்‌ இங்கு ஐயமுறக்‌ கூடும்‌. 


இதின்‌ பரிஹாரம்‌ : 


எம்பெருமானுக்கும்‌ குற்றம்‌ உண்டு; அக்‌ 
குற்றம்‌ யாதோ? எனில்‌, எம்பெருமானுக்கும்‌ 
சேதனனுக்கும்‌ உள்ள தொடர்பு என்றும்‌ 
உள்ளது; ஒழிக்க ஓழியாதது. இவ்வாறான 
தொடர்பையும்‌, தன்னுடைய நீர்மைக்‌ 
குணங்களையும்‌ இது வரையில்‌ பாராது, இச்‌ 
சேதனன்‌ செய்த குற்றங்களையே கண்டு, 
இவனை விலக்கி ஸம்ஸாரத்தில்‌ வைத்திருந்‌ 
தானாதலின்‌, இப்போது மேல்‌ விழுந்து ஏற்றுக்‌ 
கொள்பவ ஞாயிருந்தும்‌, இவ்‌ எம்பெருமானை 
இச்சேதனன்‌ வெறுத்து விலகக்கூடுமன்றோ ? 
இவ்வாறு விலகாது இச்சேதனன்‌ தன்‌ வயத்‌ 
திலே வரவேண்டி எம்பெருமானுக்கும்‌ பிராட்‌ 


டியாரையோ அவர்‌ ஸ்தாநத்தில்‌ உள்ள 
வரையோ முன்னிடுதல்‌ இன்றியமையாத 
தாம்‌. 


இங்கு, **இவன்‌ முன்னிடுமவர்களை அவன்‌ 
முன்னிடும்‌ என்னுமிடம்‌ அபயப்ர கானத்‌ 
திலும்‌ காணலாம்‌. இருவர்‌ முன்னிடுகிறதும்‌ 
தந்தாம்‌ குற்றங்களைச்‌ சமிப்பிக்‌ கைக்காக”? 
என்னும்‌ பிள்ளைலோகாசார்யர்‌ திருவாக்கு 
அனுபவிக்கத்‌ தக்கது. 


இவ்வாறு இராமபிரான்‌ விபிஷணனை 
நேரே ஏற்றுக்‌ கொள்ளாது, £ஸாுக்ரிவனை 
அழைத்து வா' என்று அருளிச்‌ செய்திருப்ப 
தற்கு, பல உண்மைகளைக்‌ கண்டோம்‌. 


இவ்விடத்து, ஸுக்ரீவன்‌ இராமபிரான்‌ 
நியமனப்படி அழைத்து வர விபீஷணனும்‌ 
வந்து, அவ்‌ இராமனைக்‌ இட்டி, வணங்கி 
வாழ்ந்து போனான்‌ என்பது சரித்திர உண்மை. 
இங்கு, எம்பெருமானாகிய தருமம்‌ நிலை 
நிறுத்தப்‌ பட்டிருத்தலையும்‌ கண்டோமல்லவா? 


ஆக, “ திருமகள்‌ கொழுநனான எம்பெரு 
மான்‌, இவ்வுலகில்‌ செய்தருளின திரு அவதா 


ரங்களுள்‌ இராமாவதாரம்‌ மிகச்‌ சிறந்தது” 
என்பதும்‌, “££ அங்ஙனம்‌ அவ்‌ எம்பெருமான்‌ 
திருவவதாரம்‌ செய்த போது, அவனைக்‌ கூறும்‌ 
வேதமும்‌, வால்மீகி முனிவனிடமிருந்து இரா 
மாயணமாகத்‌ திரு அவதாரம்‌ செய்திருக்‌ 
கிறது *” என்பதும்‌, “* அந்த இராமாயணம்‌ 
மிக்க சிறப்பு பெற்றுள்ளது” எனபதும்‌, “வீடு 
பேற்றை விரும்புகின்றவன்‌ அவசியம்‌ அறிய 
வேண்டும்‌ பொருள்‌ ஐந்து; அவை பரமாத்மா, 
ஜீவாத்மா, உபேயம்‌, விரோதி, உபாயம்‌ 
என்பன என்பதும்‌, ““ நாராயணன்‌ 
பரமாத்மா, ““அப்பரமாத்மாவிற்குச்‌ சேஷமா 
யும்‌ பரதந்திரமாயும்‌ இருப்பவன்‌ ஜீவன்‌ *” 
“்‌ அப்பரமன்‌ திருவுள்ளம்‌ உவக்குமாறு 
அடிமை செய்தலே வீடுபேறு என்னும்‌ உபேயம்‌ 
* அப்பேற்றை இதுவரையில்‌ இந்த ஜீவன்‌ 
அடையப்‌ பெறாது தடை செய்யும்‌ அஜ்ஞானம்‌ 
முதலியன விரோதி: “இவ்விரோதி 
போவதற்குத்‌ தக்க ஸாதனம்‌ பக்தி ப்ரபத்தி 
கள்‌” என்று வேதாந்தம்‌ கூறுகின்றது” என்‌ 
பதும்‌, “வேதத்தின்‌ திரு அவதாரமான இரா 
மாயணமும்‌, வேதாந்தம்‌ கூறுகின்றவாறு ஐம்‌ 
பொருளையும்‌ நன்கு விளக்கிக்‌ கூறுகின்றது”? 
என்பதும்‌, * வேதாந்தம்‌ மாத்திரம்‌, தான்‌ 


22 


69 


மிகச்‌ சிறந்த பிரமாணமாயிருந்தும்‌, இவ்‌ ஐம்‌ 
பொருளையும்‌ கலக்கம்‌ சிறிதும்‌ இன்றி அறி 
விக்க மாட்டாதாதலின்‌, அவ்வேதாந்தம்‌, 
மீமாம்ஸா சாஸ்திரம்‌, இதிஹாஸமான இரா 
மாயணம்‌ இவற்றின்‌ உதவியை விரும்பு 
இனறது”'' என்பதும்‌ *“மீமாம்ஸா சாஸ்திரம்‌ 
செய்யும்‌ உதவி சிறந்ததாயிருந்தும்‌, மேதாவி 
களுக்கே அது பயன்படும்‌ ”” என்பதும்‌, * இரா 
மாயணம்‌, பெண்ணுக்கும்‌ பபேதைதக்கும்‌ 
விளங்குமாறு, நன்கு உதவி புரிகின்றது”” என்‌ 
பதும்‌, *இவ்‌ இராமாயணம்‌ மேற்‌ கூறிய 
ஐம்பொருளையும்‌ நன்கு விளக்கிக்‌ கூறுகின்ற 
தாயிருப்பினும்‌, சரணாகதி என்னும்‌ உபா 
யத்தையே விளக்கிக்‌ கூறுவதில்‌ அது மிக்க 
நோக்குடையது ?' என்பதும்‌, “ இதனாலேயே 
“ சரணாகதி சாஸ்திரம்‌ * என இராமாயணம்‌ 
பெயர்‌ பெற்றிருக்கிறது ** என்பதும்‌, “* சரணா 
கதி தருமத்தைப்‌ பற்றிய பல உண்மைகளை 
இராமாயணம்‌ அந்த அந்த இடத்தில்‌ விரிவா 
கவும்‌, தெளிவாகவும்‌, அழகாகவும்‌ கூறுகிறது: * 
என்பதும்‌, இக்கட்டுரையின்‌ பலபகுதிகளிலும்‌ 
அறியக்கிடக்கின்ற ஸாரப்‌ பொருள்கள்‌ என 
விளங்குகின்றன அல்லவா? விரிவஞ்சி 
நிற்கிறோம்‌. 


